T. 102 . 


ஸ்ரீதந்வந்தாயோம : 
நிகண்டுரத்நாகரம் . 
( தக்வந்தரி நிகண்டை யனுசரித்தியற்றப்பட்டது .) 

முதற்பாகம் . 


திருவல்லிக்கேணி 
ஹிந்து ஹைஸ்கூல் தலைமைத் தமிழ்ப் பண்டிதரும் , 

" தினகரன் " பத்திரிகாசிரியருமாகிய 
திரு . ராகவாசாரியர் அவர்களால் 
செய்யுளாக வியற்றிக்தாப்பெற்று ; 


" கவிராஜசேசாம் , " மதுவர்க்கம் " என்னும் புஸ்தகங்களின் 
சிரியரும் , மதரான் ஆயுர்வேத காலேஜ் பண்டிதருமாகிய 
வைத்திய பூபதி , S. கிருஷ்ணராவ் 

அவர்களால் , 


சென்னை புதுப்பேட்டை 
தந்வந்தரி அச்சு யந்திரசாலையில் 

பதிப்பிக்கப்பட்டது . 


1925 . 


ஆயுர்வேத வித்தாச்மம் ; மைலாப்பூர் . 


All Rights Reserved . 

Price Re.1 . - 4--0 . 
இதன் விலை ரூபாய் . 1-4-0. 


FOREWORD . 


I have been requested by M. R. Ry., Vaidya Bhupathi 
S. Krishna Rao Apl. to write an introduction to his poetical 
rendering of his Dhanvanthari Nigbantu in Tamil. I have 
great pleasure in accepting this honour . Owing to my poor 
knowledge of Tamil, I know that I cannot do justice to the 
work that has been entrusted to me. 


My only justification is that I can personally testify to the 
capacity of Pandit S. Krishna Rao as one of the teachers of our 
College. He has been in charge of Tamil Nighantu for over 
2 years and his experience as such certainly places him in a 
position of great advantage with regard to the present compi 
lation . His knowledge of both Sanscrit and Tamil are of a 
unique nature and I am sure that the great work that he has now 
undertaken will be of immense use to the coming generation . 


Lack of State patronage during recen : times has been a 
stumbling block to the growth of such poets who flourishet in 
all parts of India at the Courts of the ruling Princes from 
time immemorial. The popular feeliog Dow growing in 
this country in favour of the indigenous Sciences , has given 
a new impetus to the Indian talent and I hope that with the 
introduction of Mr. Krishna Rao s works a new era in the 
development of Indian Medicine will begin , 


He has already published a few booklets in Tansil such 
as Maduyargam and Kavirajasekaram Parts I and II . I wish 
that he will be encouraged to continue his useful services by 
the response that they are sure to receive from the Public.. 


A. Lakshmipati, B.A. , M.B. & C.M. 

Principal, 
Madras Ayurvedic College. 


ஸ்ரீ : 

முகவுரை 
பதார்த்தங்களின் பரியாயநாமங்கள் , செயல்கள் , சுத்திக் 
கிரமங்கள் ஆகிய இம்மூன்றின் ஞானம் வைத்தியர் யாவர் 
க்கும் இன்றியமையாத தாகும் . இவை மூன்றும் பண்டிதர் 
களுக்கு மூன்று கண்களாகக் கூறப்பட்டுள்ளன . 

இதனை 
" மருந்துசுத்தி குணநிகண்டு கண்கள் மூன்றாம் என்னும் 
வாக்கியத்தால் உணர்க . 

இத்தகைய ஞானமில்லாத வைத்தியர்கள் செய்யும் 
சிகித்ஸைகள் யாவும் குருடர்களின் செயல்களை யொக்கும் 
என்பது யாவராலும் மறுத்தற்கியலாத வுண்மையாம் . 

கண்ணுடைய ரென்பவர் கற்றேர் முகத்திரண்டு 
புண்ணுடையர் கல்லாதவர் . " 

(திருக்குறள் ) 
வைத்திய ஞானத்துக் குரிய அங்கங்களில் நிகண்டு மற்ற 
வைகளைப்போல மிக அவசியமானதன்று எனச்சிலர் கூறு 
கின்றனர் . மருத்து நூல்களில் ஒரே பொருளைப் பல 
விடத்தில் பல பெயர்களால் வழங்கியுள்ள பெரியோர்களின் 
கருத்தையுள்ளவா றுணர்தற்கு நிகண்டின் ஞானமே முக் 
கியமான தால் அப்படிப்பட்ட அபிப்பிராயம் நியாயமான 
தன்று . மேலும் பற்பல தேசங்களில் அநேக காரணங் 
களை முன்னிட்டுப் பற்பல விதங்களாக வழங்கப்பட்டு வரும் 
பரியாய நாமங்கள் , அவ்வப் பதார்த்தங்களின் அடையா 
ளம் , பேதம் , சுவை , வீர்யம் , விபாகம் , குணம் , பிரபாவம் 
முதலியவற்றையும், அவைகளுற் பத்தியாகும் பூமி , தேசம் , 
காலம் முதலிய வற்றையும் உணர்த்துந் தன்மையையுடை 
யன . ஆதலின் மருத்துவர் யாவர்க்கும் நிகண்டினுணர்ச்சி 
மிகவுமவச்யமான தாகவே யாகும் . 

புகற்கரு நிகண்டிலாப் புலவன் பொங்குசீர்த் 
தகர்க்கரு மிலக்கணந் தங்கு * நாவலன் 
உகக்கரும் படையிலா யுத்த வீரனும் 

நகைக்கிட மாகுவர் நானி லந்தனில் . 
என்னுஞ்செய்யுளாலு முணரலாம் . 

தமிழில் போகர் நிகண்டு , சட்டமுனி நிகண்டு , அக 
ஸ்தியர் பஞ்சகாவிய நிகண்டு என்னும் பெயருள்ள பல 

* ! அலன் என்று பிரிக்க . 


இதனை 


டுள்ளது . 


2 
நிகண்டுகள் வெளிவந்துள்ளன . அந் நூல்களில் , பற்பல 
இலக்கிய இலக்கணக் குற்றங்களும் , பொருட் பிழைகளும் 
மைந்து கிடக்கின்றன . இம்மட்டோ ! வடமொழிச்லோகங் 
களிலுள்ள ஸைவோக்தா, ப்ரோக்தா, ஜ்ஞேயா , அபிச போன்ற 
பதங்களையும் பரியாய நாமங்களாக கூறப்பட்டிருக்கின்றன . 
மேலும் திருத்துதற்கியலாதவழுச்சொற்களமைந்த செய்யு 
ட்களையுடையனவாகவும் காணப்படுகின்றன . இத்தகைய 
ற்றங்களமைந்த நூல்களைப் பெரியோர் செய்துள்ளாரென. 
க்கூறுவது நியாயமன்று . பிழைகள் மலிந்து கிடக்கும் இத் 
தன்மைய நூல்களைக் கொண்டு வைத்திய விஷயமான ஞா 
னத்தைப் பெற முயல்வது பயனில்காரியமாம் . ஆதலால் 
அதனை நீக்கி ஆயு ணூல் விஷயமான ஞானத்தை எளிதில் 
பலரும் உணர்ந்து கொள்ளுமாறு மேற்கூறிய நூல்களுக்கு 
ஆதாரமான முதனூல்களை யாராய்ந்து “ நிகண்டு ரத்நாகர " 
மென்னும் இந்நூல் பெரும் பாலும் பிழைபற வியற்றப்பட் 

வடமொழியிலுள்ள தந்வந்தரி நிகண்டை அனு 
சரித்து இதனையும் எழுவர்க்கங்களாக வகுத்து அவற்றுள் 
முதல் மூன்றுவர்க்கங்களை முதல் பாகமாகச் செய்து பிரசுரி 
த்திருக்கின்றேன் . இந்நூல் இதனுடன் முடிவுபெறாததால் 
இதில் அட்டவணை , அரும் பதவிளக்கம் முதலியவைகள் 
சேர்க்கப்படவில்லை . 

எனது வேண்டுகோளுக் கிணங்கி இந்நூலைச் செய் 
யுள் ரூபமாக இயற்றித்தந்த " தினகரன் பத்திராசிரியரும் , 
ஹிந்து ஹை ஸ்கூல் தலைமைத் தமிழ்ப்பண்டி தரும் ஆகிய 
திரு . ராகவாசாரியர் அவர்களது செய்ந்நன்றி ஒருகாலும் மறக் 
கற் பாற்றன்று . 

இதனை யச்சியற்றி யுதவிய ஆந்திர வாயுர்வேத பார்மஸி 
மானேஜிங் டைாக்டராயும் , சென்னை ஆயுர்வேத காலேஜ் 
அத்திய க்ஷகராயு முள்ள டாக்டர் . ஆ . லக்ஷ்மீபதி பி.எ , எம்.பி 
ஸி.எம் . அவர்களுக்கும் நன்றிபாராட்டக்கடவேன் . 

இங்ஙனம் . 

வைத்தியபூபதி , 
ஆயுர்வேத சித்தாச்ரமம் ) S. கிருஷ்ணராவ் பண்டிட் , 
மைலாப்பூர் . 

சென்னை ஆயுர்வேத காலேஜ். 


जीवितलानाहि 


दानमन्यहिशिष्यते । 


ஸ்ரீதந்வந்தரயேநம : 


கன்மர் தொலைதர முயலுங் கடவளச் 

கதமா ரவுணரும் நிதமேவி 
முன்வந் தெதிர்தொழ முடிசே ரடிமலர் 

முன்னோன் மின்னுறை மறுமார்பன் 
சன்மம் பெறு முயிர் நரைநோய் மாண 

தருபயம் நீங்க மருந்தாயும் 
கன்னந் தரியிறை தளிரடி முடியுறு 

ககையோ ருலகிற் புகழோ . 


ஹரி : ஓம் 
ஸ்ரீ தந்வந்தரயே நம : 

காப்பு : 
திருவளர் மறையும் திகழுப வேதக் 

தெரிதரு மங்கமும் புராணம் 
மருவுவே தாந்த மந்த்ரதந் திரங்கள் 

மறுவறு மிருதியின் கணமும் 
பொருவறு காவ்ய நாடக முதலாப் 

பொலிவுறு மொலிவடி வியாவும் 
தெரிவரு மாயன் குணங்களைத் தெரிக்குக் 
திறத்தவை தருக . மங்களமே . 


நிகண்டு ரத்நாகரம் . 


முதல் வர்க்கம் . 


சீந்திலின் பெயர் . 
புகழுறு மமுத வல்லி பொற்புறு குடூசி சின்னா 
திகழ்சின்ன ருஹாவே தாரா தேர்ந்திடு சோம வல்லி 
நிகழ்கந்த ரோஹி ணீயே நீள்மது பர்ணி சௌம்யா 
இகழ்வறு சந்த்ர ஹாஸா இரும்பித்தக் கினிவி சல்யா . 

( இதன் பொருள் .) அம்ருதவல்லீ , குடூசீ , சிந்தர் , சிந்த . 
ருஹா , தாரா , ஸோமவல்லீ , கந்தரோஹிணீ , மதுபர்ணீ , 
ஸௌம்யா, சந்த்ரஹாஸீ , பித்தக்நீ , விசல்யா ; ( 1 ) 


2 


நிகண்டு ரத்நாகரம். 


மன்னுசின் னோத்ப வாவே வருரஸா யனிவ யஸ்தா 
உன்னுபிண் டாமரு தாவோ டுகப்புறு மிருத்தி காவே 
துன்னுஜீ வந்தி நாக குமரிவா தரக்த ஹாரீ 
பன்னுதந் திரிகா சக்ர லக்ஷணா பகுச்சின் னாவே . 
( இ - ள் . ) சிந்நோத்பவா , 

ரஸாய நீ , 

வயஸ்தர் , 
பிண்டாம்ருதா , ம்ருத்திகா , ஜீவந்தீ , நாககுமாரீ , வாதரக்த 
ஹாரீ , தந்த்ரிகா, சக்ரலக்ஷணா , பஹுச்சிந்தா ; ( 2 ) 


வேறு 


பேசுறுந் தேவ நிர்மிதை யோடு 

பெருகுவற் சாதனி யமிர்தா 
ஏசறு மமுத ஸம்பவை சுரநா 

சினியொடு மெழிற்பிஷக் ஜிதையும் 
தேசுகுண் டலியே மண்டலி தானுஞ் 

செறிசுவை யமுதத்தின் லதையாம் 
வீசுசின் னாங்கி யென்றிவை முதலா 

விளங்கிடுஞ் சீந்திலின் பெயரே 

இ - ள் . ) தேவநிர்மிதா , வத்ஸாதநீ , அம்ருதா , 
அம்ருதஸம்பவா , ஜ்வரநாசி நீ , பிஷக்ஜிதா , குண்டலி, 
மண்டலீ , அம்ருதலதா , சிந்நாங்கீ 

சிந்தாங்கீ -இவை சீந்திலின் 
பெயர்கள் . 

( 3 ) 
வேறு 

சீந்திற் கிழங்கின் பெயர் . 
கன்னியா வமிர்த கந்தா கழறுநல் குடூசி காவே 
மன்னுகந் தோத்ப வாவும் மருவுகந் தாவி னோடும் 
சொன்னவிந் நாமம் சீந்திற் கிழங்கினைச் சொல்லு மென்றே 
பன்னிய புலவர் யாரும் பகருவர் பாரின் மீதே . 

( இ -- ள் . ) கந்யா , அம்ருதகந்தா , குடூசிகா , கந் 
தோத்பவா, கந்தா இவை சீந்திற்கிழங்கின் பெயர்கள் . ( 4 ) 


முதல் வர்க்கம் . 


3 


அதிவிடயத்தின் பெயர் . 
திவிஷா. சுக்ல கந்தா வருவிச்வா பங்கு ராவே 
துதிபெறும் ச்யாம கந்தா தூயகாச் மீரா வோடு 
மதிதரு விஷதா பித்த வல்லபா உபவி ஷாவே . 
பதியுமா ருத்தி ராவே பகர்ப்ரதி விஷா சிருங்கீ . 

( இ - ள் . ) அதிவிஷா , சுக்லகந்தா , விச்வா , பங்குரா , 
சயா மகந்தா , காச்மீரா , விஷதா , பித்தவல்லபா , உபவிஷா, 
ஆர்த்ரா , ப்ரதிவிஷா, ச்ருங்கீ ; 

( 5 ) 
கோதறு மருணா வோடு குணப்ரியா வதிஸா ரக்னீ 
ஓதிய பால சோக நாசினீ யுயர்வி ரூபா 
மேதினி மதிக்கும் ச்வேதா விளங்குமிந் நாம மெல்லாம் 
மீதுறும் புலவர் கூறு மிகுமதி விடயத் தின்பேர் . 

( இ - ள் . ) அருணா , . குணப்ரியா , அதிஸாரக்நீ , பால 
ரோகநாசிநீ , விரூபா , ச்வேதா . இலை - அதிவிடயத்தின் 
பெயர்கள் . 

( 6 ) 
பெருங் தரும்பையின் பெயர் . 
மூருவா தேவ ஸ்ரேணீ முதுப்ருதக் பர்ணீ தேவி 
சீருறு ஸ்நிக்த பர்ணீ திவ்விய லதாத்ரி பர்ணீ 
பேருறு பீலுபர்ணீ பெருகுகோ கர்ணி தானும் .. 
ஏருறு கோப வல்லீ யெழில்மது ரஸாவே யென்ப . 

( இ - ள் . ) மூர்வா , தேவஸ்ரேணீ , ப்ருதக்பர்ணீ , 
தேவி , ஸ்நிக்தபர்ணீ , திவ்பலதா, த்ரிபர்ணீ , பீலுபர்ணீ , 
கோகர்ணீ , கோபவல்லீ , மதுரஸா ; 

( 7 ) 
இகழ்விலாச் சுரங்கி காவே யெழில்தனுச் சாகா வோடு 
நிகழ்வுறு ஜ்வலனீ ஸ்வாது ரஸாவொடு தேஜி னீதான் 


நிகண்டு ரத்நாகரம் . 


திகழுமோ ரடாவே யென்னத் தெரித்தவிந் நாமம் யாவும் 
புகழ்பெருங் குரும்பை யென்றே போற்றுவர் புலவ 

ரெல்லாம் . 
( இ - ள் . )ஸுரங்கிகா , தனுச்சாகா., ஜ்வலநீ , ஸ்வாது 
ரஸா , தேஜிநீ , மோரடா இவை பெருங்குரும்பையின் 
பெயர்கள் . 

( 8 ) 
பாற்பெருங்குரும்பையின் பெயர் . 
கனமூலம் பீலு பத்ரம் புருஷந்தீர்க் கமூலா காட்டும் 
வனமுறு கீர்ண புஷ்பம் வருக்ஷர மோர டம்மே 
வினவுதே ஜினியெ பீலு புஷ்பமோ ரடம்வி ளங்கு 
நினைவுறு மதுஸ்ர வம்பாற் பெருங்குரும் பைப்பேர் நேரும் . 

( இ - ள் .) கனமூல :, பீலுபத்ரா:, புருஷ ;, தீர்க்க 
மூலா , கீர்ணபுஷ்ப :, க்ஷரமோ ரட :, தேஜிநீ , பீலுபுஷ்ப :, 
மோரட , மதுஸ்ரவ : இவை பாற் பெருங்குரும்பையின் 
பெயர்கள் . 

{ 9 ) 


- 


மஞ்சிஷ்டியின் பெயர் . 
மஞ்சிஷ்டா கால மேஷீ மருவிய விகஸா காலா 
தஞ்சமில் பாண்டீ பண்டீ தழுவிய ஸமங்கா ஜிங்கீ 
எஞ்சில்க்ஷேத் தரிணியே ரக்தா வியம்பிடும் ரக்த யஷ்டீ 
கஞ்சமார் கண்டா லீயுங் கருதிய வருணா வோடு . 

( இ -- ள் . ) மஞ்சிஷ்டா, காலமேஷ் , விகஸா, காலா , 
பாண்டீ , பண் ; ஸமக்கா , ஜிங்கீ , க்ஷேத்ரினீ, ரக்தா , 
தயஷ்டீ , கண்டாலி , அருணா ; 

( 10 ) 


காலமே ஷிகாரக் தாங்கீ கழறுமஞ் சுகாவி னோ 
சீலயோ ஜனவல் லீயுஞ் செறிவஸ்த்ர பூஷ ணாவும் 


முதல் வர்க்கம் . 


5 


மேலுறு விஜயா வின்ன விளங்கிடு நாமம் யாவும் 
நூலறி புலவர் மேலா துவலுமஞ் சிஷ்டி யின் பேர் . 

( இ - ள் . ) காலமேஷிகா , ரக்தாங்கீ , மஞ்சுகா, யோ 
ஜந வல்லீ , வஸ்த்ர பூஷணா, விஜயா இவை மஞ்சிஷ்டியின் 
பெயர்கள் . 

( 11 ) 
காஞ்சொறியின் பெயர் . 
மன்னு தன் வயாசத் தோடு மகிழ்துரர் லம்பா யாசம் 
உன்னிய தாம்ர மூலீ யொளிர் துரா ல்பைய மீற்றைத் 
தன்வய வாஸ கந்தான் தழுவுக்ச் சுராதுஸ் பரிசா 
இன்னவை காஞ்சொ றிக்கே யியல்வுறு நாக மாமே . 

இ - ள் . ) தந்வயாஸ :, துராலம்பா , யாஸ :, தாம்ர 
மூவி , துராலபா ,, தந்வயவாஸக : , கச்சுரா . துஸ்பர்சா 
இவை காஞ்சொறியின் பெயர்கள . 

( 12 ) 
பெருங்காஞ்சொறியின் பெயர் . 
பேர்பெறு மனந்தம் பால பத்திரம் தூர் மூலம் 
சீர்பெறு தீர்க்க மூலம் திகழ்யவா ஸக்மே யாசம் 
பார்பெறு சமுத்தி ராந்தம் பகாதி கண்ட கந்தான் 
ஏர்பெறு மருத்பவத்கோடியல் பெருங் காஞ்சொறிப்பேர் . 

( இ - ள் .) அநந்த :, பாலபத்ர : , தூரமூலம் , தீர்க்க 
மூல: , யவாஸக , யாஸ :, சமுத்ராந்த :, அதிகண்டக :, 
மருத்பவ : இவை பெருங்காஞ்சொறியின் பெயர்கள் . ( 13 ) 


+ 


ஆடாதோடையின் பெயர் . 
வாசகம் ஸிம்ஹ பர்ணீ வருஸிம்ஹ முகியே வாஸா 
நாசமில் ஸிம்ஹி காவே நாடிய ஆட ரூஷம் 


A 


நிகண்டு ரத்நாகர்ம் . 


எசறும் விருஷத் தோடே யியலட ரூஷகந் தான 
பேசுறு பிஷங்மா தாவும் பேர்பெறு மாடா தோடை . 
( இ - ள் . ) 
வாஸ்க:, 

ஸிம்ஹபர்ணீ , ஸிம் ஹமுகீ , 
வாஸா , ஸிம் ஹிகா, ஆடரூஷ :, வ்ருஷ :, அடரூஷக: 
பிஷங்மாதா இவை ஆடாதோடையின் பெயர்கள் .. ( 14 ) 


கருங்காலியின் பெயர் . 
கதிரமே ரக்த ஸாரம் காயத்ரீ ஜிஹ்ம சல்யம் 
துதிபெறு பால பத்ரம் சொல்தந்த தாவ னம்மே 
உதிதரு கண்ட கீயே யுயர்க்ஷத க்ஷமமே யென்ப 
மதியுறு புலவர் கூறு மகிழ்கருங் காலி யின் பேர் . 

( இ - ள் . ) கதிர , ரக்தஸார :, காயத்ரீ , ஜிஹ்ம 
சல்ய :, பாலபத்ர :, தந்ததாவா :, கண்ட கீ , க்ஷதக்ஷம : 
இவை கருங்காலியின் பெயர்கள் . 

( 15 ) 


வெண்காலியின் பெயர் . 
கார்முகம் ச்வேத ஸாரம் கருதிய சோழ வல்கம் 
பேர்மிகு பதித்ரு மந்தான் பெருகுச்யா மஸார மோடு 
பார்புகழ் நேமி வ்ருக்ஷம் பருகுப்ஜ கண்ட கந்தான் 
ஏர்மிகு வெண்கா லிப்பே ரென்றனர் நூல்வல் லாரே 

( இ - ள் . ) கார்முக:, ச்வேதஸார :, ஸோமவல்க : , 
பதித்ரும :, ச்யாமஸார :, நேமிவ்ருக்ஷ:, குப்ஜகண்ட்க : 
இவை வெண்காலியின் பெயர்கள் , 

( 16 ) 
வேம்பின் பெயர் . 
நிம்பமே நியம னந்தான் நிகழ்வுறு பிசுமந் தம்மே 
பம்புறு ஸுதிக்த கம்பின் வளர்பாரி பத்ர கப்பேர் 


முதல் வர்க்கம் , 


7 
. 


5 


நம்பிய ஸர்வ தோபத் ரத்தொடு ப்ரபத்ரா ரிஷ்டம் 
உம்பரு மகிழ்ந்து போற்று முயர்வேம்பி னாம மாமே . 

( இ -- ள் ) நிம்ப :, - நியமா :, பிசுமந்த :, ஸுதிக்த 
க :, பாரிபத்ரக :, ஸர்வதோபத்ர: ப்ரபத்ரா , அரிஷ்ட :,, 
வை வேம்பின் பெயர்கள் , 

( 17 ) 
- வேறு . 

பெருவேம்பின் பெயர் . 
மேவருங் கேச முட்டிகா காண்ட 

விஷமுஷ்டி கத்தொட ஜீரம் 
ஒவரு நிம்ப ரகத்தொடுத் ரேகி 

யுயர்மஹா நிம்பமுந் தானும் 
தாவருங் கசப்பைத் தருமதோத் ரேகி 

தளிருறு கார்முகப் பேரும் 
பாவலர் கூறும் ரம்யகத் தோடு 

பகர்பெரு வேம்பினின் பெயராம் . 

( இ -- ள் . ) கேசமுஷ் + , காகாண்ட !, விஷமுஷ்டிக !, 
urr :, நிபபரக!, உத்ரேகீ , மஹாநிம்ப :, மகோத்ரேகீ , 
கார்முக :, ரம்யக ; இவை பெருவேம்பின் பெயர்கள் . ( 1 ) 


வேறு 

மலைவேம்பின் பெயர் , 
சுக்கில சாலத் தோடு சொல்கபாஹ் வயமே யென்றும் 
மிக்குயர் ரமண மென்றும் விளங்குமா ரிஷ்ட மென்றும் 
இக்கிரி நிம்பந் தன்னோ டிராமண மென்று மேலோர் 
தக்ககை டாய் மென்றும் சாற்றுவர் மலைவேம் பிற்கே . 

( இ - ள் . ) - சுக்லசால :, கபாஹ்வய :, ரமண :, 
மஹாரிஷ்ட :, கிரிநிம்ப , ராமன ;, 

கைடர்ய : இவை 
மலைவேம்பின் பெயர்கள் . 

( 19 ) 


CO 


நிகண்டு ஈத்நாகரம் . 


கிராத 


. 


நிலவேம்பின் பெயர் 
கிராதமே காண்டஸ் திக்தம் கிராததிக் தகம் பூநிம்பம் 
விராவுபார் வதமே ஹிங்கு நிர்யாசம் விரிக டர்யம் 
பராவுசர்த் திக்னம் ஹைமம் பருவாத் துவச மாகும் 
அராவிடம் நீக்கு நிம்பம் அருராம சேன கப்பேர் . 

( இ - ள் . ) கிராத :, காண்டஸ்திக்த , 
திக்தகர் , பூநிம்ப :, பார்வத :, ஹிங்குநிர்யாஸ:, கடர்ய :, 
சர்ததிக்க :, ஹேம :, வரத்வச :, நிம்ப :, ராமஸோக ; , ( 20 ) 

சீமைநிலவேம்பின் பெயர் , 
பெருகிய பிரிய சாலம் பிசுமந்த மரிஷ்டம் பேசும் 
முருகுறு மநார்ய திக்தம் மொய்ம்புறு நிலவேம் பின் பேர் 
மருவுநித் ராரி திக்தம் வருஸந்நி பாத ஹாவோ 
டருசுராந் தகநே பால மறைமஹா திக்தம் வேறே . 

( இ - ள் . ) பிரியசால ;, பிசுமந்த :, அரிஷ்ட :, அநார்ய 
திக்த : இவை நிலவேம்பின் பெயர்கள். நித்ராரி :, திக்க :, 
ஸந்நிபாதஹா, ஜ்வராக தக !, நேபால ;, மஹாதிக்த : இவை 
சீமை நிலவேம்பின் பெயர்கள் . 

( 21 ) 
கடுகுரோஹிணியின் பெயர் . 
படருறு கடுகா திக்தா பகர்மத்ஸ்ய சகலர வோடு 
மிடாறு கருஷ்ண பேதா யியம்பிடுங் சக்க ராங்கீ 
புடைவளர் மத்ஸ்ய பித்தா புரிமகௌ ஷதிஜ நாவே 
அடைவுறு விப்பி ராங்கீ யருங்கடு ரோஹி ணிப்பேர் . 

( இ - ள் . ) கடுகா , திக்தா , மத்ஸ்யசகலா , க்ருஷ்ண 
பேதா , சக்ராங்கீ , மத்ஸ்யபித்தா, மெஹௌஷதீ , ஜநா , 
விப்ராங்கீ , கடுரோஹிணீ இவை கடுகுரோ ஹிணியின் 
பெயர்கள் , 

( 22 ) 


முதல் வர்க்கம் . 


9 


வேறு . 
நிலைபெறும் வாந்தி தாவொடு மரிஷ்டா 

நீள்சத பர்வையா மக்னி 
தொலைவறு மசோக ரோஹிணி ஜநநீ 

தொடர் மல பேதினி தானும் 
நிலவுதிக் தகரோ ஹிணியொடு கடுக 

ரோஹிணி நீள்பெய ரென்ப 
பலர்புகழ் சகுலா தனியொடு காண்ட 

ருஹாவிவை பன்னு வரதற்கே . 
( இ - ள் . ) வாந்திதா , அரிஷ்டா , சதபர்வா , ஆமக்நீ , 
அசோகரோ ஹிணீ , ஜநநீ , மலபேதிநீ , திக்தகரோஹிணீ, 
கடுகரோஹிணீ , சகுலா தநீ , காண்டருஹா இவை கடுகு 
ரோஹிணியின் பெயர்கள் . 

( 23 ) 
கோரைக்கிழங்கின் பெயர் . 
மேகமே முஸ்தா வோடு மிகுமம்பு தரஞ்ஜீ மூதம் 
ஆகிய பத்ர முஸ்த மறைார்ஜ கஸேரு வாகும் 
ஏகுறு ஜலத மப்தம் எழில்வ்ருஷத் வாங்க்ஷி யோடு 
சேகுறு ஜலாவ ஹப்பேர் செறியுங்காங் கேய மாகும் . 

( இ - ள் . ) மேக:, முஸ்தா , அம்புதர :, ஜீமூத :, பத்ர 
முஸ்த :, ராஜகஸேரு:, ஜலத :, அப்த : வருஷத்வாங்r , 
ஜலாவஹ:, காங்கேய :; 

நதிக்கோரைக்கிழங்கின் பெயர் . 
எண்ணிய கனத்தி னோடு மெழிற்குரு விந்தைப் பேரும் 
நண்ணிய வராகத் தோடு நவில்கோரைக் கிழங்கின் பேராம் 
திண்ணிய பிண்ட முஸ்தம் தெரியுநா கரமே யென் 
மண்ணிய நதிதீ ரத்தின் மருவிடுங் கோரையின் பேர் . 


3 


10 


நிகண்டு ரத்நாகரம் . 


( இ -- ள் . ) கந :, குருவிந்தக :, வராக : இவை கோரைக் 
கிழங்கின் பெயர்கள் . பிண்டமுஸ்த:, நாகர : இவை நதி 
தீரத்துக் கோரைக் கிழங்கின் பெயர்கள் . 

( 25 ) 
நீர்க் கோரைக்கிழங்கின் பெயர் . 
ஜலமுஸ்தம் ஜலஜம் தாச புரத்தொடு சைவா லந்தான் 
நலமுறு வானே யம்மே நவில்பரி பேல வப்பேர் 
நிலவுகை வர்த்தி முஸ்தம் நிகழ்ஜீவி தாஹ்வயத்தோ 
டுலவிய நாம மெல்லாம் உரைத்திடும் நீர்க்கோ ரைக்கே . 

( இ --- ள் .) ஜலமுஸ்தம் , ஜலஜம் , தாசபுரம் , சைவாலம் , 
வானேயம் , பரிபேலவம் , கைவர்த்திமுஸ்தம் , ஜீவிதாஹ் 
வயம் இவை நீர்க்கோரைக்கிழக்கின் பெயர்கள் . ( 261 ) 

பற்பாடகத்தின் பெயர் . 
மன்னுபற் படகம் ரேணு மருவிய கவசம் பாம்சு 
உன்னுத்ருஷ் ணாரி சீதப் பிரியமே ரஜஸ்பித் தாரி 
துன் னுநல் ஸுதிக்த மேபற் படம்வர திக்த மென்ப 
பன்னுபற் பாட கப்பேர் பகர்வர்ம கண்ட கம்மே . 

( இ - ள் .) பற்படக :, ரேணு , கவச :, பாம்சு :, த்ருஷ் 
ணாரி :, சீதப்ரிய :, ரஜ :, பித்தாரி :, ஸுதிக்த:, பற்பட : 
வரதிக்த :, வர்மகண்டக : இவை பற்பாடகத்தின்பெயர்கள் . 

வெட்டிவேரின் பெயர் . 
வாலகம் ஜலமே யம்பு வாரியே தோயம் வஜ்ரம் 
கோலமார் கசம்ஹ்ரீ பேரம் குலவிய கேச்யம் பிங்கம் 
எலுறு முதீச்சி யத்தோ டிலகுமா சமனப் பேரும் 
நூலவர் வெட்டி வேரின் பெயரென நுவல்வ ரன்றே . 

( இ - ள் .) வாலகம் , ஜலம் , அம்பு , வாரி , தோயம் , 
வஜ்ரம் , கசம் , ஹ்ரீபேரம் , கேச்யம் , பிங்கம் , உதீச்யம் , 
ஆசமனம் இவை வெட்டிவேரின் பெயர்கள் . ( 28 ) 


முதல் வர்க்கம் 


11 


பேய்ப்புடலின் பெயர் . 
குலகமே பீஜ கர்ப்பம் கொழுங்கற்க சச்ச தப்பேர் 
நிலவுபாண் டுகமே பாண்டு பலமொடு படோல மென்ப 
உலவுகா ஸமர்த்தனத்தோ டோதுரா ஜீப லந்தான் 
தொலைவில்குஷ்டக்ன நாக பலமேபேய்ப் புடலின் பேராம . 
( இ - ள் . ) குலக :, 

பீஜகர்ப்ப , கற்கசச்சத:, 
பாண்டுக :, பாண்டுபல:, படோல ;, காஸமர்த்தந :, ராஜீ 
பல :, குஷ்டக்க:, நாகபல : இவை பேய்ப்புடலின் பெ 
யர்கள் . 

( 29 ) 


மஞ்சளின் பெயர் . 
பீதிகா பிங்கா கௌரீ பெருகிய ஹரித்ரா பிதா 
நீதியாம் விஷக்னி யோடு நிகழ்வுறு தீர்க்க ரங்கா 
ஓதுமங் களப்ர தாவே யுயர்க்ருமிக் நாநி சாவே 
தீதுதீர் ஜயந்தி யோடு திகழ்ஹ்ருத்வி லாச னீயும் . 

( இ -- ள் . ) பீதிகா , பி . கா , கௌரீ , ஹரித்ரா, பீதா , 
விஷக்நீ , தீர்க்கரங்கா, மகளப்ரதா, க்ருமிக்தா , நிசா , 
ஜயந்தீ , ஹ்ருத்விலாஸநீ ; 

( 30 ) 


உள்ளுரஞ் சனிமே தக்நீ பொளிஜ்வராந் திகாவே பின்னும் 
தள்ளறு ரஜனி யோடு தயங்குவர் ணவதீ யென்ப 
ஒள்ளிய ஹரிதா வோடு முயர் வர வர்ணி னீதான் 
தெள்ளுகாஞ் சனியே யென்றுஞ் செப்புவர் மஞ்சளின் பேர் 

( இ -- ள் . ) ரஞ்சநீ , மேதக்நீ , ஜ்வராந்திகா , ரஜநீ , 
வர்ணவதீ , ஹரிதா , வரவர்ணிநீ , காஞ்சநீ இவை மஞ்ச 
ளின் பெயர்கள் . 

(31 ) 


12 


நிகண்டு ரத்நாகரம் . 


மரமஞ்சளின் பெயர் . 
பகர்வறு பசம்ப சாவே பரும்பீதா ஹேம காந்தா 
நிகரிலாப் பீத தாரு நெடுங்கடங் கடேரி தார்வி 
துகளறு குசும்ப காவே சொல்லுகா லேய கந்தான் 
திகழுநல் லேம வர்ண வதிபீத துருவே சேரும் . 

( இ - ள் .) பசம்பசா , பீதா , ஹேமகாந்தா, பீததாரு , 
கடங்கடேரீ , தார்வீ , குசும்பகா , காலேயகம் , ஹேமவர்ண 
வதீ , பீதத்ரு ; 

( 32 ) 


முந்துகா லாய கம்மே முகிழ்தாரு ஹரித்தி ராவும் 
நந்துறு பீத சந்தனத்தொடு பர்ஜன் யாவும் 
உந்துபீ தாஹ்வ பீத கந்தாரு நிசாவே யோதும் 
பிந்திடும் ரஜனீ காஷ்டப் பேருறும் மரமஞ் சட்கே , 

( இ - ள் .) காலாயகம் , தாருஹரித்ரா, பீதசந்தரும் , 
பர்ஜந்யா , பீதாஹ்வா , பீதகம் , தாருநிசா , காஷ்டரஜநீ 
இவை மரமஞ்சளின் பெயர்கள் . 

( 33 ) 
பூலாங்கிழங்கின் பெயர் . 
ஓதுறு வதூவி னோடே யொளிர்ப்ருது பலாசி காவும் 
தீதிலா ஷட்கி ரந்தா திகழ்ஸடீ பலாச மென்ப 
மோதுறு சுகந்த மூலா முதியசந் திராணி யாகும் 
கோதறுஞ் சந்த்ர கந்தா குலவுகந் தாலிப் பேரும் . 

( இ --- ள் .) வதூ , ப்ருதுபலாசிகா, ஷட்க்ரந்தா , ஸடீ 
பலாச :, ஸுகந்தமூலா , சந்த்ராணீ, சந்த்ரகந்தா, கந்தாலீ ; 
முருகுறு துர்வி தேயா மொழியுநற் சுவ்ரதா வோடு 
பெருகிய ஸடீயு மென்று பேசுமிந் நாம மெல்லாம் 


முதல் வர்க்கம் . 


13 


வை 


மருவிய மருத்து நூலின் வல்லவர் மகிழ்ந்து போற்றும் 
பொருவில்பூ லாங்கி ழங்கின் பெயரெனப் போற்று வாமே . 

( இ - ள் . ) துர்விதேயா , ஸுவ்ரதா , ஸடீ 
பூலாங்கிழங்கின் பெயர்கள் . 

( 35 ) 
* கந்தபலாசத்தின் பெயர் . 
வாசமார் தாப ஸீயே வருபத்ர கந்த காவும் 
வீசுறு ஜ்வலனி யோடு விளங்குதிக் தகந்தா வென்ப 
ஏசறும் ஹரித்ரா வோடே யிலங்கு ஸ்தூ லகமி யாவும் 
பேசுகஸ் தூரி மஞ்சள் பிறங்குகந் தபலா சப்பேர் . 

( இ - ள் . ) தாபனீ , பத்ரகந்தகா , ஜ்வலநீ , திக்தகந்தா , 
ஸ்தூல ஹரித்ரா, கந்தபலாச :- இவை கள் தூரி மஞ்சளின் 
பெயர்கள் , 

( 315 ) 
புக்ககர மூலத்தின் பெயர் . 
மூலம்புஷ் கரமூ லம்மே மொழியும் பௌஷ் கரமே வீரம் 
ஞாலமே புகழும் புஷ்க ராஹ்வய மென்றே நாட்டும் 
கோலம்புஷ் கரஜ டாவே குலவுகாச் மீர மின்ன 
மேலவர் வியந்து கூறும் புஷ்கர மூலத் தின்பேர் . 

( இ -- ள் . ) மூலம் , புஷ்கரமூலம் , பௌஷ்கரம் , வீரம் , 
புஷ்கராஹ்வயம் , புஷ்கரஜடா , காச்மீரம் இவை மேட்டுத் 
தாமரைக்கிழங்கின் பெயர்கள் . 

( 37 ) 
சிறுதேக்கின் பெயர் . 
சக்கர மாதா பார்க்கீ சாற்றுகர்த் தபசா கம்மே 
முக்கிய பார்க்க வாவா தாரியே மொழியும் பத்மா 
தக்கவங் கார்வல்லீ தழுவுநற் ப்ருங்க ஜாவே 
க்குவ லயமும் பிர்ம்ஹ சுவர்ச்சலா வென்று போற்றும் . 

* இதனைப் பூலாங்கிழங்கின் பேதமெனவும் கூறுவர் . 


4 


1 


} 





1 


14 

நிகண்டு ரத்நாகரம் . 
( இ - ள் . ) சக்ரமாதா , பார்க்கீ , கர்த்தபசாகம் , பார்க் 
கவர் , வாதாரீ , பத்மா , அங்காரவல்லீ , ப்ருங்கஜா , ப்ரம்ஹ 
சுவர்ச்சலா ; 

( 28) 
பின்னுங்கா ஸக்னி யோடு பிராஹ்மண யஷ்டி காவும் 
முன்னிய பஞ்சி யென்றே மொழிந்திடு நாமம் யாவும் 
மன்னுமா வரையின் மேவு மரங்களிற் சிறுதேக் கெனறே 
பன்னுவர் புலவ ரிந்தப் பாரினு ணாளு மாதோ . 

( இ - ள் . )) காஸக்நீ ,- ப்ராம்ஹணயஷ்டிகா,, பஞ்சீ , 
இவை சிறுதேக்கின் பெயர்கள் . 

( 39 ) . 
வட்டத்திருப்பியின் பெயர் , 
மாலதீ வரதிக் தாவே , மருவுமம் பஷ்ட கீதான் - 
கோலமார் வராவே தேவீ கூறிடும் பாடி காவே 
பாலுறும் பாடா வோடு பகர்பாப் சேலி காவும் 
கோலிய , வம்பஷ் டாவும் குறித்திடும் ப்ருஹத்திக் தாவும் .. 

( இ -- ள் . ) மாலதீ , - வாதிக்தா ,. அம்பஷ்டகி , " வரா , 
தேவீ , பாடிகா , பாடா ,, பாபசேலிகா , அம்பஷ்டா , ப்ரு 
ஹத்திக்தா ; 

( 41 ) 


மற்றும்ஸ்தா பனியி னோடு மகிழ்திரி விருதா வந்தான் 
உற்றிடும் பிராசீ னாவே , யுயர் சுபா விருகி யென்றே 
கற்றவர் போற்று மிங்குக் கருதிய நாம , மெல்லாம் , 
முற்றுவட் டத்தி ருப்பி . யாமென மொழிவாரன்றே 

( இ - ள் .) ள் தாஸ்ரீ, த்ரிவ்ருதாதா , ப்ராசீநா, சுபா , 
வ்ருக இவை வட்டத் திருப்பியின் பெயர் தள்.. : ( 41 ) 


முதல் வர்க்கம் . 


15 


ஸ்வா ஸாரியின் பெயர் . 
கருதிய பத்ம தீர்த்தம் கரைந்திடும் பதுமத் தோடு 
பெரும்புஷ்க ரஸாக ரம்மே பேசுஸ்வா ஸாரி யென்று 
மருவுமிந் நாமம் யாவும் மதிவல்லோர் வகுத்துக் கூறும் 
பொருவுஸ்வா: ஸாரி வட்டத் திருப்பியின் பேதம் போற்றும் 

( இ - ள் . ) பத்மதீர்த்தம் , பத்மம் , புஷ்கரஸாகரம் , ஸ்வா 
ஸாரி இவை வட்டத் திருப்பியின் ஒர் பேதமான ஸ்வா ஸாரி - 
யின் பெயர்கள் . 

( 42) 
சிறுகுமிழின் பெயர்... 
கும்பீகா ஸோம வல்கம் குமுதாகட் பலமு மாகும் 
நம்புறு மஹாகும் , பாவே நவில்பத்ர வதியே பத்ரா 
பம்பு ஸ்ரீ பர்ணி யோடு பாவிய விப்பே ரெட்டும் - 
அம்புவி மாந்தர், கூறும் அருஞ்சிறு குமிழின் பேரே . 

( இ - ள் . ) . கும்பீகா , ஸோமவல்கம் , குமுதா , கட்ப 
லம் , மஹா கும்பா , பத்ரவதீ , பத்ரா , ஸ்ரீபர்ணீ இவை சிறு 
குமிழின் பெயர்கள் ... 

( 15 ) 
தேவதாருவின் பெயர் , 
இந்திர தாரு தேவ . காஷ்டமே யியல்சு ராஹ்வ்ம் 
இந்திர விருக்ஷ- மோடு மிகழ்விலாப் பத்ர தாரு 
வந்திடு கிலிமம் சிநேக வித்தமே மருவுந் தாரு 
நந்துறு மமர தாரு நறுமணங் கமழ்சு தாரு . 

( இ - ள் .) இந்த்ரதாரு , தேவகாஷ்டம் , ஸுராஹ்வம் , 
இந்த்ரவ்ருக்ஷம் , பத்ரதாரு, கிலிமம் , ஸ்நேகவித்தம் , தாரு , 
அழாதாரு , ஸுதாரு , " : 
நறையுறும் , பூதி . காஷ்ட்ம் நன்மஹா தாரு வோடு 
கறையறு . புத்ர காஷ்டம் கமழ்சுர தாரு வாகும் 


| 


( 44 ) ) 


16 


நிகண்டு ரத்நாகரம் , 


, 


அறைவுறு நாமம் யாவு மான்றவ ரறிந்து போற்றும் 
குறைவிலாத் தேவ தாரு குறித்திடும் பெயரே யாகும் . 

( இ - ள் . ) பூதிகாஷ்டம் , மஹாதாரு , பத்ரகாஷ்டம் , 
ஸுரதாரு இவை தேவதாருவின் பெயர்கள் . ( 45 ) 

வாஸனைப்புல்லின் பெயர் . 
கத்தருணம் சகலம் பூதி கருதுரோ ஹிஷமே பௌரம் 
தத்துறுந் திரணத் தோடு த்யாமகம் பூதி தந்தான் 
சுத்தமாஞ் ச்யாம கப்பேர் சொல்தேவ தம்ச கம்மே 
உத்தம பாட லத்தோ டுறுமிவை வாஸனைப் புல் . 

( இ - ள் .) கத்த்ருணம் ( கட்த்ருணம் ) , ஸகலம் , பூதி : 
ரோஹிஷம் , பௌரம் , தருணம் , த்யாமகம் , பூதிதம் , ச்யா 
மகம் , தேவதம்சகம் , பாடலம் இவை வாஸனைப்புல்லின் 
பெயர்கள் . 

( 46 ) 
கடுக்காய்ப்பூ 
சிருங்கியே குலீர ப்ருங்கி திகழ்நவாங் கினிவி ஷாணி 
நெருங்குகற் கடசி ருங்கி நிகழ்கர்க்க டாஹ்வ யாவே 
பெருங்குண வனஜ மூர்த்த ஜாவொடு குலீரா சக்ரா 
ஒருங்குமா கோஷா சந்த்ராஸ் பதாகடுக் காய்ப்பூ வோதும் . 

( இ - ள் . ) ச்ருங்கீ , குலீரப்ருங்கீ , நவாங்கிநீ , விஷாணீ , 
கற்கடச்ருங்கீ , கர்க்கடாஹ்வயா , 

மூர்த்தஜா , 
குலீரா , சக்ரா , மஹாகோஷா , சந்த்ராஸ்பதா இவை கடுக் 
காய்ப்பூவின் பெயர்கள் . 

( 41 ) 
ஆட்டுச் செவியின் பெயர் . 
கண்ணிய மேஷ ச்ருங்கி கருதிடும் விஷாணி காவே 
நண்ணிடும் சர்ப்ப தம்ஷ்ட்ரா நவிலுறும் விருச்சி காலீ 
திண்ணிய வர்த்தி காவும் திகழ்தக்ஷி ணாவர்த் தாவும் 
எண்ணிய ச்ருங்கி யோடு மிவையாட்டுச் செவியின் பேரே . 


வனஜ 


முதல் வர்க்கம் 


17 


( இ - ள் . ) மேஷச்ருங்கீ , விஷாணிகா, லர்ப்பதம்ஷ் 
ட்சா , வ்ருச்சிகாலீ , வர்த்திகா , தஷிணாவர்த்தா , அஜச்ருங்கி 
இவை ஆட்டுச்செவியின் பெயர்கள் இதனை ஆடு தீண்டாப் 
பாளை எனவும் கூறுவர் . 

( 48 ) 
பேராமல்லியின் பெயர் . 
பெருகிய சாலி பர்ணி பேசிடும் விதாரி கந்தா 
முருகுறுந் தீர்க்க மூலா முகிழதி குஹாத்ரு வாவே 
கருதுசு பத்ரி காவும் கமழ்திரி பர்ணீ ஸௌம்யா . 
தெரியுமம் சுமதி யோடு திகழ்ஸ்திரா பேரா மல்லி . 

( இ - ள் . ) சாலிபர்ணீ , விதாரிகந்தா , தீர்க்கமூலா , 
அதிகுஹா, த்ருவா , பத்ரிகா , த்ரிபர்ணீ , ஸௌம்யா , 
அம்சமதீ , ஸ்திரா இவை பேராமல்லியின் பெயர்கள் . ( 49 ) 

சிற்றமல்லியின் பெயர் 
கலசிதா வனீகு ஹாவே கருதிய ப்ருஷ்டி பர்ணீ 
உலைவிலாப் பிருதக் பர்ணி யுயரங்க்ரி பலாவே பர்ணி 
குலசிரு கால வின்னா குரோஷ்டுக புச்சி காவே 
துலையில்சிற் றாமல் லிப்பேர் துன்னுமோ ரிலையு மாமே . 

( இ - ள் . ) கலசீ, தாவர் , குஹா, ப்ருஷ்டிபர்ணீ 
( ப்ருச்பெர்ணீ ), ப்ருதக்பர்ணீ , அங்க்ரிபலா , பர்ணீ , ச்ரு 
காலவிந்தா . க்ரோஷ்டுக புச்சிகா இவை சிற்றாமல்லியின் 
பெயர்கள் . இதனை ஓரிலை எனவும் கூறுவர் . 

(50 ) 
கண்டங்கத்திரியின் பெயர் . 
தாவனீ கண்ட காரீ தவறிலா வியாக்ரீ க்ஷத்ரா 
ஓவில்கண் டகினீ துஷ்ப்ர தர்ஷிணீ நிதிக்தி காவே 


5 


18 


நிகண்டு ரத்நாகரம் . 


தாவுதுஸ் பர்சா வோடு தயங்குகண் டாலி காவும் 
மேவிய கண்டங் கத்ரி மிக்காற் பெயரா கும்மே . 

( இ - ள் . ) தாவநீ , கண்டகாரீ , வ்யாக்ரீ , க்ஷத்ரா , 
கண்டகிமீ , துஷ்ப்ரதர்ஷிணீ , நிதிக்திகா , துஸ்பர்சா , கண் 
டாலிகா இவை கண்டங்கத்திரியின் பெயர்கள் . ( 51 ) 

ஆற்றுழள்ளியின் பெயர் . 
பிருஹதி ஸிம்ஹி காவே பெருகுவார்த்தாகி யோடு 
வருகுலீ விஷதா காந்தா மன்னிய ராஷ்ட்ரி காவும் 
மருவிய ஸ்தூல கண்டா கீயொடு மஹதீ யென்ப 
திருவளர் மஹோடி காவும் தேர்ந்திடு மாற்று முள்ளி . 
( இ - ள் . ) ப்ருஹதீ , ஸிம்ஹிகா , வார்த்தாகீ , 

குலீ , 
விஷதா , காந்தா , ராஷ்ட்ரிகா , ஸ்தூலகண்டாகீ , மஹதீ , 
மஹோடிகா இவை ஆற்றுமுள்ளியின் பெயர்கள் . ( 52 ) 


வேறு 


கத்தரியின் பெயர் . 
விளங்குறு வார்த்திகா விழையும் பண்டிகா 
வளம்பெறு * பாண்டகீ மகிழ்வ் ருந் தாகியே 
துளங்குவ்ருந் தாவொடு துன்னு மிப்பெயர் 
உளம் பெறு நூலவர் உரைக்கும் கத்தரி 

இ -ள் . ) வார்த்திகா, பண்டிகா , பாண்டா , வருந் 
தாகீ , வ்ருந்தா இவை கத்திரியின் பெயர்கள் . 

( 53 ) 
நெருஞ்சிலின் பெயர் . 
கண்டகத் ரிகத்தி னோடு கருதிடும் வ்யால தம்ஷ்ட்ரம் 
விண்டிடுந் திரிகண் டந்தான் விளங்குகோ கண்ட கம்மே 

* பாண்டாகீயின் , குறுக்கல் விகாரம் . 


முதல் வர்க்கம் . 


19 


0 


பண்டுபக்ஷ கமே ஸ்வாது கண்டகம் மகிழ்ஷ டங்கம் 
எண்டரும் ச்வதம்ஷ்ட்ரம் கண்டீ யெழில் கோக்ஷ 

[ ரகமேயாகும் ) 
( இ - ள் . ) கண்டகத்திரிக !, வ்யாள தம்ஷ்ட்ரக :, த்ரி 
கண்டக :, கோகண்ட :, பக்ஷக :, ஸ்வாது கண்டக:, ஷடங்க :, 
ச்வதம்ஷ்ட்ர:, கண்டீ , கோக்ஷரக :; 

( 54 ) 
கூர்பெறுங்க்ஷரகம் பின்னுங் குலவுப க்ஷடகந் தானும் 
ஏர்பெறும் கோக்ஷரத்தோடியல்கணட பலமுமெல்லாம் 
பேர்பெறும் நெருஞ்சி லென்றே பேசுவர் ஆயுள் நுண்ணூல் 
ஏர்பெற வறிந்து போற்று மியல்புடை மாந்தர் தாமே . 

( இ - ள் . ) க்ஷ ரக : ,பக்ஷடக : , கோக்ஷர; , கண்ட 
பல : இவை நெருஞ்சிலின் பெயர்கள் . 

( 55 ) 


பில்வத்தின் பெயர் . 
பூதிமா ருதஞ்சை லூஷம் புனிதமார் சலாடூ பில்வம் 
மேதகு கந்த கர்ப்பம் மிகுவரா ருஞ்சாண் டில்யம் 
தீதிலா ஹ்ருத்ய கந்தம் சிறந்தகர்க் கடமு மாகும் 
ஒதிய வரிமே தத்தோ டுவப்புறு வாத ஸாரம் . 

( இ - ள் . ) பூதிமாருத :, சைலூஷ :, சலாடு :, பில்வ :, 
கந்தகர்ப :, வராருஹா, சாண்டில்ய :, ஹ்ருத்யகந்த , 
கர்கட :, அரிமேத : , வாதஸார் : 

( 56 ) 
பரவுகண் டகமே லக்ஷ்மீ பலமும் ஸ்ரீபலமு மாகும் 
விரவுமா பலத்தி னோடு வியனஸி தான னம்மே 
கரவறு சாத்திய கர்மா கழறுநல் ஸ்ரீயாஹ்வந் தானும் 
உரவுநீர்ச் சடையான் சூடும் உயர்வில்ல நாம மாமே , 


20 


நிகண்டு ரத்நாகாம் . 


(இ- ள் . ) கண்டக . , லக்ஷ்மீபல : , ஸ்ரீபல:, மஹாபல :, 
அஸிதாநந : ஸத்யகர்மா ஸ்ரீயாஹ்வ ; இவை பில்வத்தின் 
பெயர்கள் .. 

( 57 ) 


முன்னையின் பெயர் . 
மந்தன மரணி கேது மருவுரக் தாங்க மக்கி 
மந்தன மக்னி மந்தம் மறுவறு கர்ணி காவே 
முந்து ஸ்ரீ பர்ணி யோடு முதியநா தேயி யாகும் 
கந்தமார் வன்னி மந்தம் கழறுதர்க் காரி யும்பேர். 

ள் . ) மந்தந , அரணி கேது : , ரக்தாங்க , அக்நி - 
மந்தக :, அக்நிமந்த:, சர்ணிகா , ஸ்ரீபர் ணீ , தாதேயீ , வந்தி 
மந்த :, தர்க்காரீ ; 

( 58 ) 
மற்றுமோர் ஜயாவி னோடு மருவிஜ யந்தி காவும் 
உற்றவன் னிமத னம்மே உயரக்னி மதன மும் பேர் 
சொற்றவா ரணிகத் தோடு சொல்லனந் தாவு மென்றும் 
பெற்றவிப் பெயர்க ளெல்லாம் பேசிடு முன்னை யின்பேர் . 

( இ - ள் . ) ஜயா , விஜயந்திகா , வந்திமதா:, அக்னி 
மதம் :, ஆரணிக : இவை முன்னையின் பெயர்கள் . ( 59 ) 

சிறுழன்னையின் பெயர் . 
தபனந்தே ஜோவி ருக்ஷம் தனுத்வசா விஜயா வோடு 
விபினமார் லகுமக் தம்மே விளங்குக்ஷுத் ராக்னி மந்தம் 
சுபமுறு மாணி யோடு சொல்கண காரி காவும் 
கபமுதல் நோயை நீக்குங் கமழ்சிறு முன்னை யின்பேர் . 

-ள் ) ஸ்தபன: , தேஜோவ்ருக்ஷ: , தநுத்வசா , 
விஜயா , லகுமந்த :, க்ஷத்ராக்னிமந்த , அரணி , கணகாரி 
கா இவை சிறுமுன்னையின் பெயர்கள் . 

( 60 ) 


முதல் வர்க்கம் . 


21 


வாகையின் பெயர் . 


கடம்பரம் மயூர ஜங்கம் கட்வங்கம் பிரிய ஜீவம் 
குடங்கடம் பிருது சிம்பம் குலவுஸ்யோ நர்க மாகும் 
தொடரும்டிண் டுகபல் லூகம் துன்னிடு மாலு கம்மே 
படர்பலகு வருந்தா கம்ஜம் புகமென்றும் பகர லாகும் . 

( இ - ள் .) கடம்பர :, மயூரஜங்க :, கடவங்க : ப்ரியஜீவ : 
குடந்நட :, ப்ரது சிம்ப , ஸ்யோநாக : , டிண்டுக :, பல்லூக : , 
அரலுக :, பல்குவ்ருந்தாக : , ஜம்புக : ; 

( 61 ) 
சில்லகம் சுகநாசம்பின் தீர்க்க வ்ருந்தகமு மற்றை 
எல்லுறு வாகை யின்பேர் எழில்பூத சாரத் தோடு 
மல்லமர் நிஸ்ஸா ரம்வா தாரியே வஸந்த கம்பாம் 
எல்லையில் பிரம ரேஷ்டம் சுநித்ரும மென்றே போற்றும் , 

( இ - ள் . ) சில்லக: , சுகநாஸ : , தீர்க்கவ்ருந்தக :, பூத 

நிஸ்ஸார , வாதர்ரி :, வஸ்ந்தக :, ப்ரமரேஷ்ட :, ஸு 
நித்ரும : இவை வாக்கையின் பெயர்கள் . 

( 62) 


ஸார :, 


பெருங்குமிழின் பெயர் 
கம்பாரி ஸர்வதோ பத்ரர் காச்மரீ காச்மர் யாவும் 
வம்பறா ஹீரா கிருஷ்ண வ்ருந்தகா மதுபர் ணீயும் 
பம்புகாச் மாயத் தோடு பகரும் ஸ்ரீ பர்ணி யுந்தான் 
இம்பரும் போற்றுகின்ற எழிற்பெருங் குமிழின் பேரே . 

இ -- ள் . ) கம்பாரி , ஸர்வதோபத்ரா , காச்மரீ , காச் 
மர்யா , ஹீரா . க்ருஷ்ணவ்ருந்தகா , மதுபர்ணீ , காச்மாய : 
ஸ்ரீபர்ணீ இவை பெருங்குமிழின் பெயர்கள் . 


6 


22 


நிகண்டு ரத்தாகாம் , 


பாதிரியின் பெயர் . 
பாடலா வமோகா வோடு பகர் தாம்ர புஷ்பா ஸ்தான 
ஏடலர் வஸந்த தூதி யிருமம்பு வாஸி நீயும் 
கோடுறு கால வ்ருந்தி காவொடு கும்பி காவும் 
நாடுமிப் பெயர்கள் யாவும் நலமுறு பாதி ரிப்பேர் . 

( இ - ள் . ) பாடலா , அமோகா , தாம்ரபுஷ்பா, ஸ்தாலீ , 
வஸந்த தூதீ , அம்புவாஸிநீ , காலவருந்திகா , கும்பிகா இவை 
பாதிரியின் பெயர்கள் . 

( 64 ) 
வெண்பாதிரி , ஜீவகம் இவைகளின் பெயர் . 
வெறிமிகும் பலேரு காவும் வியன்காஷ்ட பாட லாவும் 
குறைவிலாச் சுவேத கும்பீ காகுபே ராக்ஷி கூறும் 
நிறையும் வெண் பாதி ரிப்பேர் நீடிய மதுரம் ஸ்வாது 
பெறுசிருங் ககமே ஸ்வேடம் பேசுதீர்க் காயு வென்ப . 

( இ - ள் . ) பலேருகா , காஷ்டபாடலா , ச்வேதகும்பிகா 
குபேராக்ஷ இவை வெண்பாதிரியின் பெயர்கள் , 
ஸ்வாது :, ச்ருங்கக : ஸ்வேட :, தீர்க்காயு :; 

( 65 ) 
நீடுகூர்ச் சசீர்ஷ கம்மே நிரம்பிய சிரஜீ விப்பேர் 
தேடுநல் ஜீவ கப்பேர் தெளிந்திடும் ஹ்ரஸ்ஸுவாங்கம் 
வீடறும் ப்சாண தம்மே விரவுமிப் பெயர்க ளெல்லாம் 
நாடுறும் ஜீவ கத்தை நாட்டிடு மென்பர் நூலோர் . 

( இ - ள் . ) கூர்ச்சசீர்ஷக , சிரஜீவீ , ஜீவக ;, ஹ்ருஸ் 
வாங்க :, ப்ராணத : இவை ஜீவகத்தின் பெயர்கள் . ( 66 ) 

ரிஷபகத்தின் பெயர் . 
பந்துர மிந்தி ராக்ஷம் பகர்ந்திடும் ரிஷபந் தீரம் 
சந்தமார் மாத்ரு கம்மே சாற்றுகோ பதியு மாகும் 


மதுர , 


முதல் வர்க்கம் . 


23 


முந்து தூர்த் தாம்வி ஷாணீ மொழிவ்ருஷம் வ்ருஷப மாகும் 
வந்திடு ககுத்தி னோடு வயங்கிடும் ருஷப கப்பேர் . 

( இ - ள் .) பந்துர :, இந்திராக :, ரிஷப :, தீர :, 
மாத்ருக:, கோபதி , தூர்த்தர , விஷாணீ . வ்ருஷ . , 
வ்ருஷப :, ககுத் இவை ரிஷபகத்தின் பெயர்கள் . ( 67 ) 

மேதை, மஹாமேதை இவைகளின் பெயர் . 
மேதையின் பெயரே மேதா மணிச்சித்ரா சல்ய பர்ணீ 
ஒதிய தராவே யென்று முரைத்திடு வாரு யர்ந்தோர் 
தாதலர் வசுவும் சித்ரா தருதேவ மணியி னோடு 
தீதறு மஹாமே தாவும் திகழ்மஹா மேதை யின்பேர் . 

( இ - ள் .) மேதா , மணிச்சித்ரா , சல்யபர்ணீ , தரா 
இவை மேதையின் பெயர்கள் . வஸுச்சித்ரா தேவமணி :, 
மஹாமேதா இவை மஹாமேதையின் பெயர்கள் . (68 ) 

கஞ்சாவின் பெயர் , 
மாதினீ மாதி காவும் மாதுகஞ் சாகி னீயும் 
ஓதுதந்த் ராகிருத்து முயர்பகு வாதி னீயும் 
தீதுறு ரஞ்சி காவும் தெரிதிகழ் விஜயா தானும் 
பேதுறு பங்கி கஞ்சாப் பெயசென வறைவ ரன்றே 

இ - ள் . ) மா .திநீ , மாதிகா , மாது , கஞ்சாகிநீ , 
தந்த்சாக்ருத் , பஹுவாதிநீ , ரஞ்சிகா , விஜயா . இவை , 
கஞ்சாவின் பெயர்கள் . 

( 69 ) 
காகோலீயின் பெயர் , 
வளமுறு மதுரா ஹீரா வயஸ்தாவே ஸ்வாது மாம்ஸ் 
அளவிலாக் கர்ணி சாவும் அரியகா கோலீ தானும் 


. 


24 


நிகண்டு ரத்நாகரம் , 


தளநிறை சுக்கி லாவும் தயங்குவாங் ஷோலி காவும் 
தளையவிழ் வாய லோலி தரித்திடுங் கர்கோ லிப்பேர் . 

( இ - ள் . ) மதுரா , க்ஷரா , வயஸ்தா, ஸ்வாதுமாம்ஸ் , 
கர்ணிகா , காகோலீ , சுக்லா , த்வாங்க்ஷோலிகா , வாய 
லோன் இவை காகோலியின் பெயர்கள் . 

470 ) 
க்ஷரகாகோலியின் பெயர் . 
கூரகா கோலீ வீரா r ரசுக் லாபயஸ்வி 
நேரிதாங் க்ஷர மதுரா நிகழ்டீர விஷாணி காவே 
பேர்பெறு வயஸ்தா வோடும் பேசுமிந் நாம மெல்லா 
சீர்பெறு புலவர் கூறும் க்ஷரகா கோலி யின்பேர் . 

( இ - ள் .) க்ஷரகாகோலீ , வீரா , க்ஷரசுக்லா , பயஸ்விநீ , 
ஷரமதுரா , வீரவிஷாணிகா, வயஸ்தா இவை வீரகாகோ 
லியின் பெயர்கள் . 

( 71 ) 
காட்டுளுந்தின் பெயர் . 
காம்போஜி கிருஷ்ண விருந்தா கருதிடு மாஷ பர்ணீ 
சாம்புறு மார்த்ர மாஷா சவியுறு ஹம்ஸ மாஷா 
தேம்பெறு ஸிம்ஹ வின்னா திகழச்வ புச்சி காவும் 
மாம்சமா ஷாம ஹாஸ ஹாவிவை வனவு ளுக்தே . 

( இ - ள் .) காம்போஜீ, க்ருஷ்ணவ்ருந்தா, மாஷபாணீ . 
ஆர்த்ரமாஷா , ஹம்ஸமாஷா, ஸிம் ஹவிந்தர் , அச்வ்புச்சிகா 
மாம்ஸம ஷா , மஹாலஹா இவை காட்டுளுந்தின் பெயர் 

( 72 ) 
காட்டுப்பயிரின் பெயர் . 
ஏற்றமார் சூர்ப்ப பர்ணீ யிருமுத்க பர்ணீ யென்ப 
போற்றுமார் ஜார கந்தி காவோடு புகலும் சிம்பி 

* பபஸ்வியின் கடைக்குறை . 


முதல் வர்க்கம் 

25 
சாற்றுத்ரஹைா ஹ்ருண்வா தருகாட்டுப்பயிரின் பேரே 
தோற்றுமார் வனஜா ரிங்கிணிப்பெய ரதற்கே தோன்றும் . 

( இ - ள் .) . சூர்ப்பபர்ணீ , முத்கபர்ணீ . மார்ஜாரகந்தி 
கா , சிம்பீ , க்ஷத்ரஸஹா, ஹ்ருஸ்வா, வாஜா , 

ரிங்சி 
இவை நரிப் பயிரின் பெயர்கள் . 

( 73 ) 
ஜீவந்தியின் பெயர் . 
ஜீவந்தி ஜீவ னீயா திகழ்ஜீவ வர்த்த னீயே 
மேவரு சாகச் ரேஷ்டா விரவிய யசஸ்க ரீயும் 
தாவில்மாங் கல்ய நாமம் தக்கநற் சீவனீயும் 
காவரு பாலை யாகும் நல்லஜீ வந்தி யின்பேர் . 

( இ - ள் .) ஜீவந்தீ , ஜீவநீயா , ஜீவவர்த்தம் , சாகச்ரேஷ் 

பசஸ்கரீ , மாங்கல்யா , ஜீவரீ இவை ஜீவந்தி யென்னும் 
பாலைச் சீமையின் பெயர்கள் . 

( 74 ) 
அதிமதுரத்தின் பெயர் . 
மதுயஷ்டி யஷ்ம யஷ்டீ மதிமதுஸ் ரவாலி னோடு 
புதுமையாம் யஷ்டு வாஹ்வம் புரிமது யஷ்டி காவும் 
மதுரமாம் யஷ்டி காவும் மதுகமு மாகு மெல்லாம் 
அதியதி மதுத் துக்கே சொல்லிய நாம மாமே , 

( இ - ள் . ) மதுயஷ்டீ , யஷ்டீ , பஷ்டீமது , மதுரவா , 
யஷ்ட்வாஹ்வம் , மதுயஷ்டிகா , யஷ்டிகா , மதுகம் 
திமதுரத்தின் பெயர்கள் . 

( 75 ) 
கிலீத்தகத்தின் பெயர் 
உற்றிடும் ஜலஜா வோடு முயர்ஸ்தல ஜாவு மாகும் 
பெற்றிடு மதுபர் வீயே பெருங்க்லீத நகமு மென்ப 


டா , 


வை 


7 


26 


நிகண்டு ரத்நாகரம் . 


(இ - ள் ) த 


சொற்றிடு க்லீதி காவும் துயரறு மதூலி காவும் 
முற்றிய க்லீத னம்மும் மொழியதி மதுர பேதம் 

( இ - ள் ) ஜலஜா , ஸ்தலஜா, மதுபர்ணீ , க்லீதநகம் , 
க்லீதிகா , மதூலிகா , க்லீதநம் இவை க்லீத்நக மென்னும் 
அதிமதுர பேதத்தின் பெயர்கள் . 

( 76 ) 
நத்தியின் பெயர் . 
மங்கலம் வசுவி னோடு வருரிஷி ஸ்ருஷ்டா யோக்யம் 
பொங்கிய ருத்தி வ்ருத்தி புரிஸர்வ ஜனப்ரி யாவே 
இங்கிதச் சுகமே லக்ஷ்மி எழில்யுகம் ரதாங்க மென்ப 
மங்குறாச் சித்தி யோடு மருவிடும் ருத்தி யின்பேர் . 

( இ - ள் . ) மங்கலம் , வஸு , ரிஷிஸ்ருஷ்டா யோக் 
யம் , ருத்தி :, வ்ருத்தி :, ஸர்வஜநப்ரியா , ஸுகம் , ல zt :, 
யுகம் , ரதாங்கம் , ஸித்தி : இவை நக்கியின் பெயர்கள் .(77 ) 

நிலப்பூசனிக்கிழங்கின் பெயர் . 
விடாலிகா பூகூஷ் மாண்டீ வியன்கஜேஷ் டாவி தாரீ 
படாவுறு ஸ்வாது கந்தா பரவிய விருஷ்டி கந்தர் 

, 
நடாவிய வ்ருஷ்ய வல்லீ நகுசிரு காலி காவும் 
தடாவிய விதாரி காவே தக்கநற் சுக்கி லாவும் . 

( இ -- ள் . ) - விடாலிகா , பூகூஷ்மாண்டீ , கஜேஷ்டா , 
விதாரீ , ள்வா துகந்தா, வ்ருஷ்யகந்தா, வ்ருஷ்ய் வல்லீ , 
ச்ருகாலிகா , விதாரிகா, சுக்லா ; 

( 78 ) 


வேறு 


வழுத்துமிப் பெயரொடு வாரி வல்லபா 
ஒழித்துயர் நிலமிசை யோங்கு பூசனி 


முதல் "வர்க்கம் | 


27 


செழித்தநற் கிழங்கெனத் தெரிப்பர் நோயினைக் 
கழித்துநற் பதம்பெறுங் கவிவல் லார்களே . 


( இ -- ள் . ) வாரிவல்லபா இவை நிலப்பூசனிக் கிழங் 
கின் பெயர்கள் . 


( 79 ) 


. 


பால்நிலப்பூசனிக்கிழங்கின் பெயர் . 
இக்குகந் தாவே r ர விதாரியே யிக்ஷவல்லீ 
மிக்குயர் க்ஷர வல்லீ விரவிய ஜீர சுக்லா 
தக்க நல் க்ஷர கந்தா தயங்கிடும் பயஸ்வி னீயும் 
புக்கபால் நிலத்தி னோங்கும் பூசனிக் கிழங்கின் பேராம் . 


( இ - ள் . ) இக்ஷகந்தா , r ரவிதாரி , இக்ஷவல்லீ , 
r ரவல்லீ , r ரசுக்லா , ஜீரகந்தா , பயஸ்வி நீ இவை பால் 
நிலப்பூசனிக்கிழங்கின் பெயர்கள் . 

( 80 ) 


பெருநிலப் பூசனிக் கிழங்கின் பேரிற்கே 
இருளிநற் கிழங்கென யியம்பு வாரினி 
மருவுபால் பூசனிக் கிழங்கை மன்னுபா 
லிருளிநற் கிழங்கெனும் இருந்தென் னாடதில்: 

( இ - ள் . ) நிலப்பூசனிக்கிழங்கிற்கு இருளிக்கிழ 
கெனவும் , பால்நிலப்பூசனிக்கிழங்கிற்கு பாலிருளிக்கிழங் 
கெனவும் தென்னாட்டில் கூறுவர் . 

( 81 ) 


. 


பூனைக்காலியின் பெயர் . 


கண்டலா வாத்ம குப்தா கபிகச்சூ லாங்க லீயே 
மண்டுமற் கடியே சண்டா மருவிடு மஹர்ஷ பீயே 


28 


நிகண்டு ரத்நாகரம் . 


எண்டரு ஸ்வயங்குப் தாவு மேர்து பிக்ர ஹாவே 
பண்டை நூற் புலவர் போற்றும் பகர் பூனைக் காலியின் பேர் . 

( இ - ள் . ) கண்டலா , ஆத்மகுப்தா, கபிகச்சூ , வாங் 
கலீ , மற்கடீ , சண்டா , மஹர்ஷபி , ஸ்வயங்குப்தா , துரபிக் 
ரஹா இவை பூனைக்காலியின் பெயர்கள் . 

( 82 ) 
சிறுபூனைக்காலியின் பெயர் . 
ததிபுஷ்பீ விருஷபீ போடு தக்ககட் வாங்கீ கட்வா 
துதிபெறுங் காகாண் டீயே சூகர பாதி காவும் 
பதிதரும் பெரும்பர் யங்க பாதிகா வென்ற வெல்லாம் 
மதியுறு புலவர் கூறும் மகிழ்சிறு பூனைக் காலி . 

( இ - ள் . ) ததிபுஷ்பீ , வ்ருஷபீ , கட்வாங்கீ , கட்வா , 
காகாண்டீ., சூகரபாதிகா , பர்யங்கபாதிகா இவை 
பூனைக்காலியின் பெயர்கள் . 

( 83 ) 


- 


நீர் ஆரையின் பெயர் . 
குக்குடம் சிகியே ஸுசி பத்திரம் ஸ்வஸ்தி கந்தான் 
தக்கநற் சிதிவா ரம்மே தழுவிய சிதிவ சப்பேர் 
மிக்க ஸ்ரீ வார கம்ஸுச் யாஹ்வமு மிகுதியாய 
மக்களே போற்று கின்ற மருவுநீ ராரை யின்பேர் . 

( இ - ள் . ) குக்குட :, சிகீ , சூசியத்ர :, ஸ்வஸ்திக : , 
சிதிவார :, சிதிவர :, ஸ்ரீவாரக :, ஸுச்யாஹ்வ ; இவை நீர் 
ஆரையின் பெயர்கள் . 

(84 ) 


1 


சிறுபீளையின் பெயர் , 


பரவிய வுபல பேதம் பாஷாண பேத கத்தோ 
டுசவுறு மச்ம ஜித்து முயாச்ம பேத கப்பேர் - 


முதல் வர்க்கம் . 


29 


திரமுறு நகபித் திருஷஜ் ஜித்சிலா பேத முந்தான் 
விரவிய வச்சு மக்னம் விளங்கிடும் சிறுபீளைப்பேர் . 

( இ - ள் . ) உபலபேத :, பாஷாணபேதக :, அச்மஜித் , 
அச்மபேதக :, நகபித் , த்ருஷஜ்ஜித் , சிலாபேத : , அச்மக்க : 
இவை சிறுபீளையின் பெயர்கள் . 


( 85 ) 


சிவகரந்தையின் பெயர் . 
சின்னக்ரந் தினிகா முண்டீ ஸ்ராவணீ பிக்ஷ வாகும் 
பன்னுப்ரவ் ரஜிதா வோடு பரிவ்ராஜீ யென்றும் போற்றும் 
மன்னிய சிரவ ணாஹ்வா மஹாசிரா வணிகா வும்மே - [ ம் . 
உன்னருங் கரந்தை யின்பே ரென்றன ருயர்ந்தோர் பின்னு 

( இ - ள் . ) சிந்நக்ரந்திநிகா , முண்டீ , ஸ்ராவணி, பிக்ஷு . 
ப்ரவ்ரஜிதா , பரிவ்ராஜீ, ச்ரவணாஹ்வா , மஹாச்ராவணிகா; 


சொற்றவிந் நாம மன்றிச் சூழ்தரும் தபோதனாவும் 
முற்றிய ச்ரவண சீர்ஷி காவொடு லோப னீயா 
பெற்றமுண் டினிகா மற்றும் பிறங்கிடும் கதம்ப புஷ்பா 
நற்றவிந் நாமம் முன்னே நவின்றிடு கரந்தைக் கேயாம் . 

( இ - ள் .) தபோதநா , ச்ரவணசீர்ஷிகா, லோபநீயா ,, 
முண்டி நிகா , சுதம்பபுஷ்பிகா இவை சிவகரந்தையின் 
பெயர்கள் . 

( 87 ) 


நன்னறியின் பெயர் . 


சாரிவா கோப வல்லீ சாரதா கோப கன்யா 
நேரி தான் கோபா வோடு நிகழ்காஷ்ட ஸாரி பாவும் 
சீரிய ப்ரதானி காவும் திகழ்லதா ஸ்போ தா வென்ப 
ஏர்பெறுங் கோப வல்லீ யெழில்ச்வேதா நன்னா றிப்பேர் . 


8 


30 


நிகண்டு ரத்நாகரம் . 


( இ - ள் . ) ஸாரிவா , கோபவல்லி , சாரதா , கோபகந் 
யா , கோபா , காஷ்ட ஸாரிபா , ப்ரதாநிகா , லதாஸ்போதா 
இவை நன்னாறியின் பெயர்கள் . 

( 88 ) 
கருநன்னாறியின் பெயர் . 
பத்திரா க்ருஷ்ண வல்லீ பழுதிலாக் கிருஷ்ண மூலி 
சுத்தசந் தனகோ பாவே சொல்லிய சந்த னாவும் 
சத்திய க்ருஷ்ணா வோடு சந்தன சாரி பாவும் 
அத்தமார் கருநன் னாறி யறைந்திடு நாம் மாமே 

( இ - ள் .) பத்ரா , க்ருஷ்ணவல்லி , க்ருஷ்ணமுலீ, சந் 
தநகோடர், சந்தநா , க்ருஷ்ணா, சந்தநஸாரிபா இவை கரு 
நன்னாறியின் பெயர்கள் . 

( 89 ) 
கார்ப்போகவரிசியின் பெயர் . 
சந்திர லேகா வோடு சசிலேகர் பூதி கர்ணீ 
இந்துலே காசு வல்லீ யிகழ்வறு ஸோம வல்லீ 
நந்துறும் அவல்கு ஜாவும் நாட்டிடும் ஸோம ராஜீ 
கந்தமார் பாகு சீயே காலமே ஷீயு மென்ப . 

--ள் . ) சந்த்ரலேகா , சசிலேகா , பூதிகர்ணீ , இந்து 
லேகர் , ஸுவல்லி , ஸோமவல்லீ , அவல்குஜா, ஸோமராஜ் , 
பாகுசீ , காலமேஷீ ; 

( 90 ) 
கூறிடுந் துர்க்கந் தாவும் குஷ்டநா சனீயே தானும் 
நாறுபூ திபலா வோடு நவில் க்ருஷ்ண பலாவு மென்றே 
ஏறிடும் நாம் மெல்லா மியம்பு நூல் வல்லோர் போற்றும் 
வீறுகார்ப் போக மென்று விளம்பிய வரிசி யின்பேர் . 
( இ - ள் .) துர்கந்தா , குஷ்டநாசநீ , பூதியலா, க்ருஷ் 

வை கார்ப்போகவரிசியின் பெயர்கள் . ( 91 ) 


ணபலா 


முதல் வர்க்கம் . 


31 


மருக்காரையின் பெயர் . 
மதனம்சல் யகமே ராடம் மருவுபிண் டீத கந்தான் 
விதமுறு கரஹா டம்மே விஷபுஷ்ப கம்மென் றோதும் 
உதவுசர்த் தனமே பிண்டீ யுறுபலந் தகர மப்பேர் 
புதருறு மருக்கா ரைக்கே போற்றிடும் பெயர்க ளாமே . 

( இ - ள் . ) மதந :, சல்யக :, ராட :, பிண்டீதக :, கர 
ஹாட :, விஷபுஷ்பக :, சர் தன:, பிண்டீபல :, தகர : இவை 
மருக்காரையின் பெயர்கள் . 

( 92 ) 


பேய்ச்சுரையின் பெயர் . 
கடுகாலாம் புனியே தும்பீ கழறுஷத் த்ரியவ ராவும் 
கெடுவிலிக்ஷ்வாகு லம்பா கிளக்குநல் திக்த பீஜா 
வெடியுறு மஹாப லாவும் விளங்குபிண் டபலா வோடு 
கொடியுறும் ராஜ புத்ரீ கொண்டபேய்ச் சுரையின் பேரே . 

( இ - ள் . ) கடுகாலாம்பு நீ , தும்பீ , க்ஷத்ரியவரா , இக்ஷ் 
வாகு :, லம்பா , திக்த பீஜா , மஹாபலா , பிண்டபலா , ராஜ 
புத்ரீ இவை பேய்ச்சுரையின் பெயர்கள் . 

( 93 ) 


சுரைக்காயின் பெயர் . 


தும்பியே மவாப லாவும் துகளறு மலாபூ வோடு 
வம்புபிண் டபலா வென்று வழுத்திடு மேலா பூவும் 
நம்புறு சுரைக்கா யென்ப நவில் கோரக் ஷதும்பி தானும் 
பம்புபூ தும்பி க்ஷர தும்பியு மிவற்றின் பேதம் , 

( இ - ள் . ) தும்பீ , மஹாபலா , அலாபூ , பிண்டபலா , 
ஏலாபூ இவை சுரைக்காயின் பெயர்கள் . கோரக்கூதும் 
பீ , பூதும்பீ , க்ஷரதும்பீ இவை சுரைக்காயின் பேதம் . ( 94 ) 


32 


நிகண்டு ரத்தாகாரம் . 


டேய்ப்பீர்க்கின் பெயர் . 


கராகரீ தேவ தாளீ கருதிய தேவ தாடம் 
விராவுறு வேணீ யோடு விருத்தகோ சமுமப் பேராம் 
துராலாகு விஷஹா மற்றைத் துன்னுஜீ மூதகந்தான் [ ர் . 
பராவுறு பேய்ப்பீர்க் கென்றே பன்னுவர் மருத்தி னூலோ 

(இ- ள் . ) கராகரீ , தேவதாளீ , தேவதாட : , வேணீ , 
வ்ருத்தகோச : ஆகுவிஷஹா, ஜீமுதக : இவை பேய்ப்பீர்க் 
கின் பெயர்கள் , 

( 95 ) 


முள்வெள்ளரியின் பேயர் . 
திரபுஸம் கடுகம் திக்தம் விபாண்டுவே தீர்க்க பர்ணீ 
மருவுமூத் திரப லாவே மகிழஸ்தி பர்ணி னீயாம் 
திரிவில்கர் கடிகா வோடு சேர்லதா வென்னும் பேரும் [ ர் . 
பெருகுமுள் வெள்ள ரிக்கே பேரெனச் சொல்வர் மேலோ 

( இ - ள் . ) த்ர புஸம் , கடுகம் , திக்தம் , விபாண்டு . , 
தீர்க்கபர்ணீ , மூத்ரபலா , ஹஸ்திபர்ணிநீ , கர்கடிகாலதா , 
இவை முள்வெள்ளரியின் பெயர்கள் . 

( 96) 


வெள்ளரியின் பெயர் . 


அசைதந்த பலாவே ஸ்தூலா வணிதோய் பலாவே யாகும் 
நசையுறு லோம சாவும் நவில்முனி யூரு வாரு 
வசையுறும் வ்யாள பத்ரா வனமுறு கர்க்க உயும் 
இசையுறும் வெள்ள ரிக்கே யியம்பிய நாம மாமே . 

இ - ள் . ) தந்தபலா , ஸ்தூலா, தோயபலா , லோமசா , 
உர்வாரு:, வ்யாளபத்ரா, கர்கடீ இவை வெள்ளரியின் 
பெயர்கள் , 

( 97 ) 


முதல் வர்க்கம் . 


33 


வெள்ளரிப்பழத்தின் பெயர் . 
காண்டகம் வாலு ஸ்நிக்த பலாவோடு கருது மப்பேர் 
நீண்டநல் மதுரஞ் சேர்ந்த பலாவென நிகழும் பேரும் 
மூண்ட நீர் வாலு கம்மே மொழியுமிந் நாமம் யாவும் [ ம் . 
வேண்டிடு முல கோர் போற்றும் வெள்ளரிப் பழமே யாகு 


( இ --- ள் . ) காண்டகம் , வாலு , ஸ்நிக்தபலா , மதுரபலா , 
வாலுகம் இவை வெள்ளரிப்பழத்தின் பெயர்கள் . ( 98 ) 


கக்கரியின் பெயர் , 
கடுதலா பீத ஸாவே கர்கடீ த்ரபுஸீ யென்ப 
அடுதலா மஸ்தி பர்ணீ யணிசர்த்தா சனிகா வாகும் 
நெடுலோ ம சகண்டா வோடு நிரம்புமூத் ரபலாப் பேரும் 
விடுகிலாக் கக்க ரிக்கே விளங்கிடும் பெயர்களாமே . 


( இ -- ள் . ) கடுதலா , பீ தஸா, கர்கடீ , த்ரபுஸீ , ஹஸ்தி 
பர்ணீ , சர்த்தாசநிகா , லோமசகண்டா , மூத்ரபலா இவை 
கக்கரியின் பெயர்கள் . 

( 99 ) 


பூசனிக்காயின் பெயர் . 


கொழுகும்ப பலாவி னோடு கூஷ்மாண்டீ ஸோம ஸ்ருஷ்டா 
எழுதரும் ப்ருஹத்பலாவே யெழிலுறும் ஸ்திரபு லாவும் 
பழுதில் கூஷ் மாண்டி. காவும் படருறும் பீதி காவும் 
விழைவுறும் பூசனிக்காய் விளம்புநற் பெயரா கும்மே . 


இ --- ள் .) கும்பபலா , கூஷ்மாண்டீ , ஸோமஸ்ருஷ்டா , 
பருஹத்பலா , ஸ்திரபலா, கூஷ்மாண்டிகா , பீதிகா இவை 
பூசனிக்காயின் பெயர்கள் . 

( 100 ) 


9 


34 


நிகண்டு ரத்நாகரம் . 


தற்பூசிப்பழத்தின் பெயர் . 
கலிங்கஞ்சித் திரவல் லீகம் கழறிடும் மாம்ஸ லந்தான் 
இலங்குமாம் ஸபலத் தோடே யிருமது ரபல மாகும் ( றும் 
கலங்கொள் த்ருஷ் ணாப லம்வ்ருத் தபலஞ்சித் ரபல மென் 
நலங்கிளர் சித்ர மென்றும் நாட்டுவர் தற்பூ சிக்கே . 


( இ - ள் . ) கலிங்க :, சித்ரவல்லீக :, மாம்ஸல:, மாம்ஸ 
பல : மதுரபல :, த்ருஷ்ணாபல:, வ்ருத்த J ல :, சித்ரபல :, 
சித்ர : இவை தற்பூசியின் பெயர்கள் . 

( 101 ) 


பீர்க்கின் பெயர் . 


தாமார்க்க வத்தோடு ராஜ கோசா 

தகிகர்க்கோ டகிபீத புஷ்பா தானும் 
தேமார்ந்த மஹாஜாலீ ஹஸ்தி கோஷா 

திகழ்கோச பலா தன்யா மஹாப லாவும் 
வாமார்ந்த மஹாகோசா தகியே யென்று 

வழுத்தியவிந் நாமமெலாம் வயங்கு தூலோர் 
தீமார்க்கங் காட்டுகின்ற சீதஞ் சேருஞ் 
செறிபீர்க்கின் பெயரென்றே செப்பி னாரால் . 


( இ - ள் . ) தாமார்கவ ; , ராஜகோசாதகீ , கர்க்கோடகீ , 
பீதபுஷ்பா , மஹாஜாலீ , ஹஸ்திகோஷா, கோசபலா , தந் 
யா , மஹாபலா , மஹாகோ சாதகீ இவை பீர்க்கின் பெயர் 
கள் . 

( 102 ) 
சிறு பீர்க்கின் பெயர் . 
ஜாலினீ ஷ்வேடா கோசா தகீக்ருதச் சித்ரா தானும் 
கோலமார் கண்டா லீயே கொண்மருதங் கபலி காவும் 


முதல் வர்க்கம் 


35 


எலுறும் ஸுதிக்தா வோடு மியல்க்ருத வேத னீயும் 
பாலுறுஞ் சிறுபீர்க் கென்றே பன்னுவர் பாரி லுள்ளோர் . 

( இ --- ள் . ) ஜாலிநீ , ஷ்வேடா , கோசாதகீ , க்ருதச் 
சித்ரா, கண்டாலி , ம்ருதங்கபலிகா , ஸுதிக்தா , க்ருதவேத 
நீ இவை சிறு பீர்க்கின் பெயர்கள் . 

( 103 ) 


* காட்டு அகத்தியின் பெயர் . 
சந்த்ரகங் குசலீ யாம்ல பத்ரக மென்றே சாற்றும் 
முந்துவா லுகாபர் ணம்மே முற்றிடு சலஷ்ணத் வக்கும் 
நந்துறும் யமள பத்ர கத்தொடச் மந்த கந்தான் 
சந்தமார் காட்ட கத்திப் பெயரெனச் சாற்று வாரே . 

( இ ---- ள் .) சந்த்ரக , குசலீ , ஆம்லபத்ரக :, வாலுகா 
பர்ண : , லக்ஷ்ணத்வக் , யமளபத்ரக :, அச்மந்தக : இவை 
காட்டகத்தியின் பெயர்கள் . 

( 104 ) 


மந்தாரையின் பெயர் . 
தாமிர புஷ்பத் தோடு சமரிகங் கோவி தாரம் 
தேமுறு காஞ்ச னாம் தெரிகுலீ குண்ட லீயும் 
பூம.ஹா யமள பத்கங் குத்தால க.முமே போற்றும் 
காமுறு மந்தாரைக்கே கழறுவர் கற்று வல்லோர் . 


நார :, 


( இ --- ள் . ) தாம் புஷ்ப :, சமரிக :, கோவிதார :, காஞ்ச 

குலீ , குண்டலீ, மஹாயமள பத்ர :, குத்தாலக : 
வை மந்தாரையின் பெயர்கள் 

( 105 ) 


வலம்புரியின் பெயர் . 
ஓதுமா வர்த்த கீயே யுயர்மஹா ஜாலீ யோடு 
நீதிசேர் சர்ம ரங்கா திகழ்திந்து கினியே யாகும் 

* இதனைச் சீமையகத்திஎனக் கூறுவர் . 


36 

நிகண்டு ரத்நாகரம் . 
தீதறு விபாண்டீ பீத கீலகா பீத புஷ்பா 
கோதறு மிப்பேர் யாவும் குறித்திடும் வலம்பு ரிப்பேர் 


( இ - ள் . ) ஆவர்த்தகீ , மஹாஜாலீ , சர்மரங்கா , திந்து 
கிநீ , விபாண்டீ , பீதகீலகர் , பீதபுஷ்பா இவை வலம்புரி 
யின் பெயர்கள் . 

( 106 ) 


சணலின் பெயர் . 
சணபுஷ்பீ மால்ய புஷ்பீ சணகண்டி. காவே சாற்றும் 
குணமுறும் வமனீ யோடு கொழுங்கடு திச்த கர்வும் 
மணமுறும் பிருஹத் புஷ்பீ மஹாசணம் என்ற பேரும் 
உணர்வுறு மேலோர் கூறும் உயர் சணல் நாம மாமே . 


ள் . ) 


சணபுஷ்பீ , மால்ய புஷ்பீ , சணகண்டிகா . 
வமநீ , கடுதிக்தகா , ப்ருஹத்புஷ்பீ , மஹாசண : இவை 
சணலின் பெயர்கள் . 

( 107 ) 


கோவையின் பெயர் . 
துண்டிகா பீலு பர்ணீ துண்டிகே ரபலா வாகும் 
மண்டிய துண்டீ கோஹ்வா மணிரக்தபலாவே பிம்பீ 
பண்டரு மொழியா ரோஷ்டோ பமபலா வென்னும் பேரும் 
எண்டருங் கோவைக் கேதா னியம்பிடும் நாம மா மே . 


இ - ள் . ) துண்டிகா , 

துண்டிகா , பீலுபர்ணீ , துண்டிகேரபலா, 
துண்டீ , கோஹ்வா, ரக்தபலா , பிம்பீ , ஒஷ்டோபமபலா 
இவை கோவையின் பெயர்கள் . 

( 108 ) 


. 


கடுக்காயின் பெயர் . 
சேதகீ விஜயா பத்யா சிவாபயா ஹரீத கீயும் 
பேதமார் ப்ராண தாநந் தினீயொடு ப்ரபத்தி யாவும் 


முதல் வர்க்கம் 


37 


பூதனா லவண வர்ஜீ புகன்றிடு மவ்ய தாவே 
மேதகு ரேச கீஹை மவதியே ச்ரேய ஸீயும் 


( இ - ள் ) சேதகீ , விஜயா , சிவா , அபயா , ஹரீதகீ , 
ப்ராணதா, நந்திமீ, ப்ரபத்யா , பூதநா , லவணவர்ஜீ , அவ்ய 
தா , ரேசகீ , ஹைமவதீ , ச்ரேயஸீ ; 

( 109 ) 


வன துர்க்கீ காயஸ் தாவே வயங்குஜீ வந்தி தானும் 
துனியறும் வயஸ்தா வோடு சொல்ஜயா பாஞ்சா லீயும் 
பனியுறும் ரோஹி ணீயே பகரமிர் தாவு மென்ப 
நனியுணர் புலவர் யாரும் நவின்றிடுங் கடுக்காய்ப் பேரே . 

( இ - ள் . ) வந்துர்க்கீ , காயஸ்தா, ஜீவந்தீ , வயஸ்தா, 
ஜயா ,பாஞ்சாலி , ரோஹிணி, அமிர்தா இவை கடுக்காயின் 
பெயர்கள் . 

( 110 ) 


தான்றிக்காயின் பெயர் 
வாசந்தம் கல்கம் பூ வாசங்கர் ஷபல மக்ஷம் 
பேசனி லக்னந் தைல பலந்து ஷம்பஹேட கந்தான் 
வீசுஸம் வர்த்த கம்கி பிதகம் விஷக்ன மென்ப 
தசு ஹார் யங்க லித்ரு மம்பஹு வீர்யந் தான்றி . 

( இ --- ள் . ) வாஸந்த :, கல்க :, பூதவா ஸ :, கர்ஷபல:, 
அக்ஷ :, அநிலக்க:, தைல பல :, துஷ :, பஹேடக :, ஸம்வர்த் 
தக :, 

வீபீதக :, விஷக்க , ஹார்ய :, கவித்ரும , பஹுவீர்ய : 
இவை தான்றிக்காயின் பெயர்கள் , 

( 111 ) 


நெல்லிக்காயின் பெயர் . 
பஞ்சர ஸாவ யஸ்தா பகர்ஜாதீ பலா ஸந்தான் 
துல்சிடாக் காயஸ் காவே துன்னமிர் தபல மென்ப 


38 


நிகண்டு ரத்நாகரம் , 


தஞ்சுறு சிவமே வ்ருஷ்யம் தழுவுதாத் ரீபலப்பேர் 
எஞ்சுமா மலகம் நெல்லி யியம்புஸ்ரீ பலமு மப்பேர் . 


வயஸ்தா, 


( இ - ள் . ) பஞ்சரஸா , 

ஜாதீபலரஸ்,, 
காயஸ்தா , அம்ருதபல , சிவ :, வ்ருஷ்யபல: , தாத்ரீபலா , 
ஆமலக :, ஸ்ரீபல : இவை நெல்விக்காயின் பெயர்கள் ( 112 ) 


சரக்கொன்றையின் பெயர் . 
ரேசனம் வியாதி ஹாவா ரேவதங் கர்ணி காரம் 
வாசமா ரக்வ தம்மே வருதீர்க்க பல மேயாகும் 
பேசிடுங் கர்ணீ யோடு பெருஞ்சது ரங்கு லந்தான் 
ஏசறு சரக்கொன்றைக்கே யியம்பிடும் பெயர்க ளாமே . 

( இ - ள் . ) ரேசந் , வ்யாதிஹா , ரேவத :, கர்ணிகார :, 
ஆரக்வத :, தீர்க்கபல :, கர்ணீ , சதுரங்குல : இவை சரக் 
கொன்றையின் பெயர்கள் . 


( 113 ) 


கொன்றையின் பெயர் , 
கிருசமா லகம்சம் யாகம் கிளத்து நல் வ்பாதி காதம் 
கருதுமா ரோக்ய சிம்பீ கர்ணிகா ரமுமே யாகும் 
பெருகுவ்யாத் யந்த கந்தான் ப்ரக்ரஹ மென்றுங் கூறும் 
விரவுறு சாஜ விருக்ஷம் விளம்பிடுங் கொன்றை யின் பேர் . 

( இடள் . ) க்ருதமாலா , சம்யாகா , வ்யாதிகாத , ஆ , 
ரோக்யசிம்பீ , கர்ணிகார :, வ்யாத்யந்தக :, ப்ரக்ரஹ:, ராஜ 
வ்ருக்ஷ: இவை கொன்றையின் பெயர்கள் . (114 ) 


தந்தியின் பெயர் . 
தந்திசீக்சாநி கும்பா தகுமுப சித்ரா வோடு 
முந்திய குணப்ரி யாவு மொழிம கூ லகமுந் தானும் 


முதல் வர்க்கம் . 


39} 


பிந்திய விசல்லி யாவும் பேருதும் பரபர் ணீயும் 
சந்தமார் நூலோர் போற்றுந் தந்தியின் பெயரா மென்ப . 

( இ - ள் . ) தந்தீ , சீக்ரா , நிகும்பா , உபசித்ரா, குணப் 
ரியா , மகூலக :, விசல்யா , உதும் பரபர்ணீ 
தும் பரபர்ணீ இவைதந்தியி 

யின் 
பெயர்கள் . 

( 115 ) 


அரணியின் பெயர் . 
அரணியே வராங்கி யோடு மரியவா வர்த்த கீயும் 
புரணிசேர் ஜயாவ ஹாவும் புரிவிஷ பத்ர காவும் 
சரணமே சேருஞ் கேச ருஹாவோடு சாரு மிப்பேர் 
தரணியோர் மகிழ்ந்து போற்றும் தக்க நல் லரணி நாமம் . 

( இ - ள் . ) அரணீ , வராங்கீ , ஆவர்த்தகீ , ஜயாவஹா,விஷ 
பத்ரகா , கேசருஹா இவை அரணியின் பெயர்கள் . ( 116 ) 


நேர்வாளத்தின் பெயர் . 
சாரகந் தந்தி பீஜம் தகுமலத் ராவி யோடு 
நேரிய கும்பி பீஜம் நிகுமடாட ஜநிகும் பம்பின் 
பேர் கும்பி னீப லம்தித் பலம் ரேச கந்தான் 
சீர்ஜய பாலம் பீஜ ரேசகம் திகழ் நேர் வாளம் . 

( இ - ள் . ) ஸாரக :, தந்தீபீஜம் , மலத்ராவி , கும்பீபீஜம் , 
நிகும்பாபீஜம் , நிகும் ! : , கும்பி நீபல :, தித்திபல :, சேசக:, 
ஜயபால :,பீஜரேசக : இவை நேர்வாளத்தின் பெயர்கள் 117 


எலிக்காதிலையின் பெயர் 
திரவந்தீ சம்ப்ரீசண் டாசித்ரா நியக்கு சோதா 
பரவிய ப்ரத்யக் ஸ்ரேணி பகர்விஷா புத்ரஸ் ரேணீ 
கரவுமூ ஷிகர் ஹ்வ பாவும் கருதுமா குபர்ணி சாவும் 
விரவெலிக் காதின் பத்ரம் விளம்பிய காம மாமே . 


40 


நிகண்டு ரத்நாகரம் . 


( இ - ள் . ) த்ரவந்தீ , சம்பரீ , சண்டா , சித்ரா, நயக் 
ரோதா , ப்ரத்யக்ச்ரேணீ , விஷா , புத்ரச்ரேணீ , மூஷி 
காஹ்வயா , ஆகுபர்ணிகா இவை எலிக்காதிலையின் பெயர் 

( 118 ) 


கள் . 


அவிரியின் பெயர் . 
நீலினீ நீலி காவே நிகழ்காலா விசோத னீயும் 
ஏலுறு தூணீ மோசா யிகழ்விலாப் பார வாஹீ 
வாலிய ரஞ்ச னீயும் வருஜயா வஹாவே ராஜ்ஜீ 
கோலிய கீர்த்தி னீயே குலவுநல் விஜயா வென்ப . 

( இ - ள் . ) நீலிநீ , நீலிகா , காலா , விசோதநீ , தூணீ, 
மோசா . பாரவாஹீ, ரஞ்ஜநீ , ஜயாவஹா, ராஜ்தீ , கீர்த்த நீ , 
விஜயா ; 

( 119 ) 


> 


அக்ரபத்ரகமே துத்தா யணிகேச ருஹமு மேற்கும் 
முக்கிய க்ராம்யா வோடு முரணறு சகதே வந்தான் 
தக்குறு முப்பூ தம்மே தயங்குஸ்ரீ பலிகா வோடு 
மிக்குறு மிப்பேர் யாவும் விளங்கிய வவீரி யின் பேர் . 

( இ - ள் . ) அக்ரபத்ரக :, துத்தா . கேசருஹ:,க்ராம்யா , 
ஸஹதேவ:, உபபூத :, ஸ்ரீபலிகா இவை அவிரியின் பெயர் 

( 120 ) 
மஹா நீலியின் பெயர் . 
அமலாஸ்ரீ பலிகா துத்தா வருமஹா நீலி யோக 
நிமலமார் மேலா ராஜ நீலிகா வென்றே நாட்டும் 
விமலமார் கேசார் ஹாவும் வியன்ப்ருச பத்திரி காவும் 
சமமறு மஹாநீ லிக்கே சாற்றிடும் பெயர்களாமே . 


கள் . 


முதல் வர்க்கம் . 


41 


( இ- ள் . ) அமலா , ஸ்ரீபலிகா , துத்தா , மஹாநீலீ , 
மேலா , ராஜலிகா , கேசார் ஷா , ப்ருசபத்ரிகா இவைம ஹா 
நீலியின் பெயர்கள் . 

( 121 ) 


சதுரக்கள்ளியின் பெயர் . 
கண்டீரம் ஸ்நுஹியே வஜ்ர கண்டகம் ஸீ ஹுண் டந்தான் 
மண்டுநிஸ் த்ரிம்ச பத்ர கத்தோடு மஹாவி ருக்ஷம் 
சண்டமார் குடாவே ஸ்நுக்கே சமந்ததுக் தாவு மாகும் 
எண்டரு மிவைக ளெல்லா மியம்பிடுஞ் சதுரக்கள்ளி . 


( இ - ள் . ) கண்டீர :, ஸ்நுஹீ , வஜ்ரகண்டக:, ஸீஹு 
ணட :, நிஸ்த்ரிம்சபத்ரக:, மஹாவ்ருக்ஷ :, குடா , ஸ்நூக் ,, 
ஸமந்ததுக்தா இவை சதுரக்கள்ளியின் பெயர்கள் . ( 122 ) 


பிரமிப்பூண்டின் பெயர் . 
சாதலா விமலா ஸாரீ ஸப்தலா மராலி காவே 
தீதறு விதுலர் நீப்தா திகழ்சர்ம கஷாவி னோடும் 
ஓதிய பகுபே னாவும் உயர்ந்திடு மமலா பேனா 
மேதகு பிரமிப் பூண்டின் மிகுபெய ரென்ப மேலோர் . 

( இ --- ள் .) ஸா தலா , விமலா , ஸாரீ , ஸப்தலா மரா 
லிகா , விதுலா தீப்தா , சர்மகஷா, பகுபேநா, அமலா , பேநா 
இவை பிரமிப்பூண்டின் பெயர்கள் . இதனைப் பிரமிய வழுக் 
கை என்பர் . 

( 123 ) 
r ரணியின் பெயர் . 
காஞ்சன ஜீரி யோடு கடுபர்ணீ கர்ஷி ணீயும் 
வாஞ்சையில் திக்த துக்தா வருஹிமா வதியு யாகும் 
பூஞ்சினை ஹேம துக்தா புகல்ஹைம வதியுங் கானில் 
தீஞ்சிடு ஜீர ணீயே யென்றனர் தெரிந்த நூலோர் . 


11 


42 


நிகண்டு ரத்நாகரம் . 


இ - ள் . ) காஞ்சந rg, கடுபர்ணீ , கர்ஷிணீ , திக்த 
துக்தா , ஹிமாவதீ , ஹேமதுக்தா , ஹைமவதீ , ஜீரணி 
இவை க்ஷரணீயின் பெயர்கள் . 

( 124 ) 


ஸர்வஸீரீயின் பெயர் , 
சுவர்ணதுக் தாவி னோடு சுவர்ணஜீ ரிகாவே மற்றைக் 
கவர்வுறு ஹேம ஜீரி கனகரியுமே யாகும் 
தவறிலே மாஹ்வா ஸர்வ ஜீரியு மப்பேராசாகும் 
உவருறு காஞ்ச னீயும் உறுஸர்வ ஜீரி யின்பேர் . 


. 


( இ - ள் ) ஸ்வர்ணதுத்தா , ஸ்வர்ணஜீரிகா , 

ஹே 
rg , கநக rg , ஹேமாஹ்வா, ஸர்வ rg , காஞ்சரீ இவை 
ஸர்வஜீரியின் பெயர்கள் . 

(125 ) 


சிவதையின் பெயர் . 
திரிவிருத் ச்யாமா காலா திகழுங்கா ளிந்தீ யோடு 
மருவிய கால மேஷீ மகிழ்சுஷே ணீயு மாகும் 
பெரியமா லவிகா வர்த்த சந்திரா வென்ற பேரும் 
தெரிமசூ ரவித லாவும் சிறந்தநற் சிவதை யின்பேர் . 


( இ - ள் . ) த்ரிவ்ருத் , ச்ய : மா , காலா , காளிந்தீ , கால 
மேஷ் , ஸஷேணீ , மாலவிகா , ஆர்த்தசந்தா , மஸுரவி 
தலா இவை சிவதையின் பெயர்கள் . 

( 126 ) 


வெண்சிவதையின் பெயர் . 
திரிபண்டீ ஸரலா வோடு திரிவிருத் சுக்ர பாண்டீ 
பொருவில்சர் வானு பூதி புகழ்திரி புடாவே யென்ப 
தெரிகுமு தகந்தி னீயே திரயஸ்ரா வென்னும் பேரும் 
கரியகா காக்ஷி யோடு கழறும் வெண் சிவதைப் பேராம் . 


முதல் வர்க்கம் 


( இ - ள் . * த்ரிபண்டீ., ஸரலா , த்ரிவ்ருத் , சுக்ர 
பாண்டீ , ஸர்வாநுபூதி :, த்ரிபுடா , குமுதகந்திநீ , த்ரயஸ்ரா, 
காகாக்ஷ இவை வெண்சிவதையின் பெயர்கள் . ( 127 ) 


பேய்த்தும்மட்டியின் பெயர் . 
இந்திர வாரு ணீயே யிந்த்ராஹ்வா வைந்தி ரீயும் 

ந்திர வாரு வோடு மெழில்மிரு காத னீயும் 
சந்தமில் கவாத mrுத் ரபலாவே வ்ருஷபா க்ஷிப்பேர் 
வந்திடுங் கவாஜி யோடு வளர்பேய்த்தும் மட்டி யின் பேர் . 

( இ - ள் . ) இந்த்ரவாருணீ , இந்த்ராஹ்வா , ஐந்த்ரீ , 
ந்த்ரவாரு . , மருகாத நீ , கவாத நீ , க்ஷத்ரபலா , வருஷபா 
க்ஷி , கவாடீ இவை பேய்த்தும்மட்டியின் பெயர்கள் . (128 ) 


வரித்தும்மட்டியின் பெயர் . 
பெருகிய வாத்ம ரக்ஷா பேசிடுந் த்ரபுஸீ யோடு 
வருமஹா பலாவு மற்றை வளர்சித்ர பலாவு மாகும் 
உருவளர் த்ரபுஸா கானும் உயருநல் விசாலா வின்ன 
திடு நூலோர் கூறும் கமழ்வரித் தும்மட் டிப்பேர் . 

{ இ -- ள் . ) ஆச்மரக்ஷா, த்ரபுஸீ, மஹாபலா , சித்ரபலா,, 
சபுஸா , விசாலா இவை வரித் தும்மட்டியின் பெயர்கள் . 
இதனை ஆற்றுத் தும்மட்டி எனவும் கூறுவர் . ( 129 ) 

பம்பந்திராயின் பெயர் . 
தேவா கிரிஜா வோடு பலபத்ரா க்ருதத்தி ராணா 
உலவிய த்ராய மாணா வுயர்த்ராய மாண காவும் 
குலவுவார் ஷிகீத்ரா யந்தி கூறிடு மனுஜா வோடு 
நிலவுமிந் நாமம் யாவும் நிகழ்பம் பந்திரா யின்பேசே, 


44 


நிகண்டு ரத்நாகரம் , 


- ள் . ) பலதேவர் , கிரிஜா , பலபத்ரா , க்ருதத்ராணா, 
த்ரர்யமாணா, த்சாயமாணகா , வார்ஷிகீ , த்சாயத்தீ , அது 
ஜா இவை பம்பந்திராயின் பெயர்கள் . 

( 130 ) 


சங்கங்குப்பியின் பெயர் . 
சங்கினீ விஸர்ப்பி ணீயும் தளிருறும் யவதிக் தாவும் 
பொங்கிய த்ருடபா தாவும் பொருவிலா யசஸ்க ரீயும் 
கொங்குறு மக்ஷ பீடா குலவுறும் நேத்ர மீலா 
இங்கிவை நாகு லீயு மெழிற்சங்கங் குப்பி யின்பேர் . 


( இ - ள் . ) சங்கிநீ , விஸர்ப்பிணீ , யவதிக்தா , த்ருட 
பாதா , யசஸ்கரீ , அக்ஷபீடா, நேத்ரமீலா, நாகுலீ இவை 
சங்கங்குப்பியின் பெயர்கள் . 

( 131 ) 


அழிஞ்சிலின் பெயர் . 
அங்கோடம் பேசி தீர்க்க கீலக மணிநிர் திஷ்டம் 
மங்காத பீத ஸார மருவிய கந்த புஷ்பம் 
கொங்கார் தாம் ரபலத் தோடு குறுகிய நிகோச கம்மும் 
அங்கோல கத்தி னோடு மறைந்திடு மழிஞ்சி வினபேர் . 

( இ -- ள் . ) அங்கோட :, ரேசீ , தீர்க்ககீல ந :, நிர்திஷ்ட :, 
பீதஸார் , கந்தபுஷ்ப :, தாம்ரபல , நிகோசக : , அங்கோலக : 
இவை அழிஞ்சிலின் பெயர்கள் . 

( 132 ) 





நாயுருவியின் பெயர் . 
கண்டியே சிகரி யோடு காமச்ச ரீயு மற்றை 
அண்டிய ப்ரத்யக் புஷ்பீ யபாமார்க்கத் தானு மாகும் 
எண் தரு பராக்புஷ் பீயே யெழிலுறு மர்க்க டீயும் 
கொண்டிடும் கிணிஹி யோடு குலவிய வசீரம் பின்னும் . 


முதல் வர்க்கம் 


45 


( இ - ள் . ) கண்டீ , சிகரீ , கரமஞ்சரீ , ப்ரத்யபுஷ்பி , 
அபாமார்க :, பராக்புஷ்பீ , மர்க்கடீ , கிணிஹீ , வசீர :; ( 133 ) 
மர்க்கட பிப்ப லீயும் மயூரகம் என்னும் பேரும் 
தக்கநல் லதச்சல் யம்மே தழுவுதுர் கிரஹமும் போற்றும் 
புக்கசை கரிகப் பேரும் புகழ்துர பிக்கிர ஹந்தான் 
மிக்கவர் மகிழ்ந்து கூறும் விளங்குதா யுருவி யின்பேர் . 


( இ - ள் . ) மர்க்கடபிப்பலீ , மயூரக :, அத : சல்ய :, 
துர்க்ர ஹ :, சைகரிக :, துரபிக்ரஹ: இவை நாயுருவியின் 
பெயர்கள் . 

( 134 ) 


செந்நாயுருவியின் பெயர் . 
க்ஷத்ராபா மார்க்க மோடு சூழ்ரக்தா பாமார்க் கம்மும் 
ஒத்திடும் ரக்த புஷ்பம் உயர்கபி பிப்ப லீயும் 
வித்திடு வசீர மோடும் விளங்குமிந் நாமம் யாவும் 
த்து செந் நாயு * ரூவி கழறிடு மென்ப மேலோர் . 


( இ - ள் . ) க்ஷத்ர அபாமார்க்க: , ரக்த அபாமார்க்க : 
ரக்தபுஷ்ப:, கபிபிப்பலீ , வசீர : இவை செந்நாயுருவியின் 
பெயர்கள் . 

( 135 ) 


விலுளுவையின் பெயர் . 
தஜஸ்வீ தேஜ னீயே திகழ்தேஜாஹ் வாவே ஸீதா 
நேசமார் வல்க லாவும் நிகழச்வக் கினியு மென்ப 
பேசுறு மஹேௗஜ ஸீயும் பிறக்குதே ஜவதீ தானும் 
வாசமார் பாரி ஜா தா வயங்குவா லுளுவை யின்பேர் . 


* நாயுருவி- நீட்டல் . 


இது கடைக்குறை. 


46 


நிகண்டு ரத்நாகரம் . 


( இ - ள் . ) தேஜஸ்பிரீ , தேஜ , தேஜாஹ்வா , வீதா , 
வல்கலா , அச்வக் , மஹௌஜனீ , தேஜவதி , பாரிஜாதா 
இவை வாலுளுவையின் பெயர்கள் . 

(136 ) 
சிறுவாலுவையின் பெயர் . 
பெருகுஜோ திஷ்ம தீயும் பிறக்குதல் லவணா மற்றைக் 
கருதுஜோ திஷ்கா யாவும் கழறிடு மக்னி பாலா 
பொருவில்துர் ஜராசு வர்ண லதிகாவும் கடபீ 
தெரிதரு சிறுவா லோடு திகழ்ந்திடு முளுவை பின் பேர் . 

( இ - ள் . ) ஜோதிஷ்மதீ , லவணா , ஜோதிஷ்காயா , அக் 
நிபாலா , துர்ஜரா , ஸுவர்ணலதிகா , கடபீ இவை சிறு 
வாகளுவையின் பெயர்கள் . 

( 137 ) 


தானும் 


சீற்றத்தையின் பெயர் . 
புத்திர லாவே ரஸ்யா புகல்ரஸா ராஸ்நா தானும் 
நத்தமில் ச்ரேயஸ்யும் நவின்றி டுமதி சலாவும் 
சத்தமாம் சலகா வோடு சுகந்தமூ லாவு மப்பேர் 
உத்தமச் சிற்றரத்தை யுயர்யுக்த பலாவு மென்ப . 


( இ - ள் .) புத்திரஸா , ரஸ்யா , ரஸா , ராஸ்கா, ச்ரே 
யஸி , அதிரலா , ரஸநா , ஸுகந்தமூலா , யுக்தரலா இவை 
சிற்றாத்தையின் பெயர்கள் . 

( 138) 


அழக்கிராக்கிழங்கின் பெயர் . 
கஞ்சுகா துரக பல்யா கழறிய வராஹ கர்ணீ 
எஞ்சலி லச்வ கந்தா எழில்வாஜி கரீயு மாகும் 
தஞ்சமாம் வாஜி கந்தா தழுவச்வா வரோஹ கப்பேர் 
மிஞ்சிடு மமுக்கி சாவின் கிழங்கென மிழற்று வாரே . 


முதல் வர்க்கம் . 


47 


ள் . ) கஞ்சுகா , துரகீ , பல்யா , வராஹகர்ணீ , அச் 
வகந்தா , வாஜிகரீ , வாஜிகந்தா , அச்வாவரோஹக : இவை 
அமுக்கிராக் கிழங்கின் பெயர்கள் . 

( 139) 


வெள்ளைச்சாரணையின் பெயர் . 
விசாகமே கடில்ல கந்தான் விருச்சீரந் தீர்க்க பத்ரம் 
திசாவுறு புனர்ன வாவும் திகழ்ச்சி வாடி காவும் 
விசாலமாம் க்ஷத்ர வர்ஷா பூவொடு விரைக டில்லம் 
உசாவுமிர் நாமம் வெள்ளைச் சாரணை யுணர்த்து மென்ப . 

( இ --- ள் . ) விசாக :, கடில்லக :, வ்ருச்சீர:, தீர்க்கபத்ர :, 
புநர்கவா, சசிவாடிகா, க்ஷுத்ரவர்ஷாபூ , கடில்ல: இவை 
வெள்ளைச்சாரணையின் பெயர்கள் . 

( 140 ) 


மூக்கிரட்டை , நீலச்சாரணையின் பெயர் . 
மண்டல பத்ர கம்மும் வர்ஷா பூ குரூர மற்றை 
மிண்டிய வர்ஷ கேது விளங்குமூக் கிரட்டை யின்பேர் 
கொண்ட நீ லவர்ஷா பூவும் கொண்ணீலச் யாம க்ருஷ்ண 
மண்டிய புனர்ந வர்வும் மருநீலச் சாரணைக்காம் . 

( இ -- ள் .) மண்டலபத்ரக : , வர்ஷாபூ , க்ரூர :, வர்ஷ 
கேது : இவை மூக்கிரட்டையின் பெயர்கள் . நீலவர்ஷாபூ, 
நீலபுநர்கவா , ச்யாமபுநர் நவா , க்ருஷ்ணபுநர்கவா . இவை 
நீலச்சாரணையின் பெயர்கள் . 

( 141 ) 


மருதாணீ, செங்குறிஞ்சி , மஞ்சட்குறிஞ்சி இவைகளின் பெயர் . 
சகசரம் ஸைரே யந்தான் ஸஹாசரத்தோடு மற்றைத் 
தகுஸைரே யகமு மல்கும் தழைமரு தோன்றி யின் பேர் 
நகமுறுங் குரவ கப்பேர் நாறுசெங் குறிஞ்சிக் காகும் 
சகமுறு குரண்ட கம்மஞ் சட்குறிஞ்சிக்கே சாற்றும் . 


48 


நிகண்டு ரத்நாகரம் . 


( இ - ள் . ) ஸஹசா :, ஸைரேய :, ஸஹாசர :, ஸைரே 
யக : இவை மருதாணியின் பெயர்கள் . குரவக : என்பதுசெங் 
குறிஞ்சியையும் ; குரண்டக : என்பது மஞ்சட் குறிஞ்சியை 
யும் குறிக்கும் 

( 142) 
சிற்றழட்டியின் பெயர் . 
சமங்காவோ தனிகா பத்ரௌ தனீவா டீ பலாவு மாகும் 
கமங்கர யஷ்டி காவும் கழறிடு மஹாஸ மங்கா 
இமங்குவி சீத பாகீ யெழிலோத னாஹ்வா யாவும் 
அமைவுறுஞ் சிற்றா முட்டி யாபிதான மென்ப மேலோர் . 

( இ --- ள் .) ஸமங்கா, ஓதநிகா , பத்ரௌ த நீ ; வாடீ , 
பலா , கரயஷ்டிகா , மஹாஸமங்கா , சீதபாகீ , ஓதநாஹ்வா 
இவை சிற்றாமுட்டியின் பெயர்கள் . 

பேராழட்டியின் பெயர் . 
மகாபலா வர்ஷ புஷ் வாட்யாய னீயு மற்றை 
உகாவளர் ப்ருஹத்ப லாவு முயர்தேவ ஸஹாவே தானும் 
விகாசமார் ஸஹதே வாவும் விளங்கிடும் பீத புஷ்பீ 
விகாதமில் பேரா முட்டி விரும்பிய நாம் மாகும் . 
இ - ள் .) மஹாபலா , வர்ஷபுஷ்பீ , வாட்யாய நீ , 

ப்ரு 
ஹத்பா, தேவஸ்ஹா, ஸஹதேவா, பீதபுஷ்பீ இலை 
பேராமுட்டியின் பெயர்கள் . 

( 144 ) 


( 143 ) 


* 


நாகபலாவின் பெயர் . 
கரகந்தினிகாவே ஹ்ருஸ்வ கவேதுக்கா விச்வ தேவா 
விரவுகாங் கேரு கீயும் விளங்குறு மரிஷ்டா மற்றைப் 
பரவுகண் டாவி னோடும் பகர்நாக பலாவு மெல்லாம் 
விரகறி நூலோர் கூறும் வியனாக லாவின் பேரே , 


முதல் வர்க்கம் . 


49 


( இ - ள் . ) கரகந்திநிகா , ஹ்ருஸ்வகவேதுகா, விச்வ 
தவா , காங்கேருகீ , அரிஷ்டா, கண்டா , நாகபலா இவை 
நாகபலாவின் பெயர்கள் . 

( 145 ) 


அதிபலாவின் பெயர் 
அதிபலா வாட்ய புஷ்பீ யவிர்கங்க தாவி ருஷ்யா 
மதியுறு வ்ருஷ்ய கந்தா மகிழ்பூரி பலாவு மற்றைத் 
துதிபெறு பலிகா தானுந் துலங்குநல் லதிபலாப்பேர் காம் 
அதிபலாச் சிறுதுத் திக்காம் அணிநாகம் பெருந்துத் திக் 

( இ - ள் . ) அதிபலா , வாட்ய புஷ்பீ , கங்கதா , வ்ரு 
ஷ்யா , வ்ருஷ்யகந்தா , பூரிபலா , பலிகா இவை அதிபலாவின் 
பெயர்கள் . அதிபலா வென்பது சிறுதுத்தியும் , நாகபலா 
வென்பது பெருந்துத்தியுமாம் . 

( 146 ) 
முதியார்கூந்தலின் பெயர் . 
ஸரணீயே ஸார ணீயும் சாருபர் ணீயும் பின்னும் 
அரணமார் பத்ர பர்ணீ யணிஸுப்ர ஸராவு மற்றை 
முரணுறும் ப்ரஸார ணீயே முகிழ்ராஜ பலாவுந் தானும் 
சாணுறு ப்ரதானி காவும் சாற்றிடு முதியார் கூந்தல் . 


இ - ள் .) ஸரணீ , ஸாரணீ, சாருபர்ணீ , பத்ரபர்ணீ , 
ஸ ப்ரஸரா , ப்ரஸார d , ராஜ லா , ப்ரதாநிகா இவை 
முதியார் கூந்தலின் பெயர்கள் . 

( 147 ) 
தண்ணீர்விட்டான் கிழங்கின் பெயர் . 
இந்தீவரீ பீவரீயு மியம்புநல் ருஷ்யப் ரோக்தா 
சந்தமார் சதாவ ரீயும் சதபதீ த்வீபி காவும் 
உந்துநீர் த்வீபி சத்ரு வூர்த்வகண் டகாவு மற்றை 
முந்திய வரீயுந் தண்ணீர் விட்டான் றன் கிழங்கென் றோதும் . 


13 


50 


நிகண்டு ரத்நாகரம் . 


( இ - ள் . ) இந்தீவரீ , பீவரீ , ருஷ்யப்ரோக்தா , சதர் 
வரீ , சதபதீ , த்வீபிகா , த்வீபிசத்ரூ:, ஊர்த்வகண்டகா, வரீ 
இவைதண்ணீர் விட்டான் கிழங்கின் பெயர்கள் . (148 ) 

பெருந் தண்ணீர்விட்டான் கிழங்கின் பெயர் . 
இரங்கிணீ சதாவ ரீயு மியலூர்த்வ கண்டி காவும் 
உரங்கிளர் சகஸ்ர வீர்யா உறுபகு பத்ரி காவும் 
தாங்கமார் பீரு தானுந் தருமஹர் புருஷ தந்தா [ன்ப . 
பெருந்தண்ணீர் விட்டான் கந்தம் பிறங்கிடும் பெயரா மெ 

( இ - ள் .) ரங்கிணீ , சதாவரீ , ஊர்த்வகண்டிகா , ஸஹ 
ஸ்ரவீர்யா, பகுபத்ரிகா , பீரு , மஹாபுருஷதந்தா இவைபெ 
ருந்தண்ணீர் விட்டான் கிழங்கின் பெயர்கள் . ( 149) 


ஆமணக்கின் பெயர் . 
சித்திரந் தருணஞ் சுக்லம் தீர்க்கதண் டமுமே ரண்டம் 
தத்துறு வர்த்த மானம் தழுவுமா மண்டம் மற்றைக் 
கொத்துபஞ் சாங்கு லப்பேர் குலவுகந் தர்வ ஹஸ்தம் 
சித்திர நுலோர் கூறுஞ் திகழ்கிற்றா மகனக்கின் பேரே . 

( இ - ள் .) சித்ர:, தருண :, சுக்ல:, திர்க்க தண்டம் , ஏா 
ண்ட , ஒர்த்தமாக , ஆமண்ட: , பஞ்சாங்குல:, கந்தர்வஹ 
ஸ்த ; இவை சிற்றாமணக்கின் பெயர்கள் . 

( 150 ) 


பக்தஏரண்டத்தின் பெயர் . 
சஞ்சுக மஸ்தி கர்ணந் தகும்வ்யாக்ர தளமுக காட்டும் 
துஞ்சிலா ருபுகம் வ்யாக்ரம் சொல்ருபு ஹஸ்தி கர்ணீ 
விஞ்சுமுத் தான பத்ர கத்தொடு விளங்கு நாமம் 
எஞ்சலில் நூலே ரக்த வேரண்ட மென்றே சாற்றும் . 


முதல் வர்க்கம் , 


51 


( இ - ள் . ) சஞ்சுக:, ஹஸ்திகர்ண , வ்யாக்ரதள , ருபுக : , 
வயாக்ர : 

ருபு :, ஹஸ்திகர்ணீ , உத்தாநபத்ரக : இவை 
சிவப்பு ஆமணக்கின் பெயர்கள் . 

( 151 ) 
பேராமணக்கு, மறிதடரி இவைகளின் பெயர் . 
தூலவே ரண்டத் தோடு துன்மஹே ரண்டந் தானும் 
ஏலுறு மஹாபஞ் சாங்கு லம்பேரா மணக்கென் றேற்கும் 
கோலுமே ஷாந்தி ரீபஸ்த் தாந்திரீ வ்ருஷமே தாவும் 
மால்சாக லாந்தி ரீகா மறிகுட ரிக்கே யாகும் . 


( இ - ள் . ) ஸ்தூல ஏரண்ட :, மஹேரண்ட :, மஹாபஞ் 
சாக்குல : இவைபேராமணக்கின் பெயர்கள் ; மேஷாந்த்ரீ , 
பஸ்தாந்த்ரீ , வ்ருஷமேதா , சாகலாந்த்ரீ இவை மறிகுடரி 
யின் பெயர்கள் . 

( 152 ) 


முதல் வர்க்கம் , 
முற்றிற்று . 


நிகண்டு ரத்நாகரம் 
இரண்டாவது வர்க்கம் . 


சதகுப்பையின் பெயர் . 
சதபுஷ்பா மிசியே கோஷா சதாஹ்வாவே கார வீயும் 
இதமுறு மதிச்சத் ராவு மியலவாக் புஷ்பீ தானும் 
அதமறும் பீதி காவும் அளவில்மா தவிசி பாவும் 
விதமுறு சதகுப் பைக்கே விளம்பிய பெயரா கும்மே . 

( இ - ள் . ) சதபுஷ்பா , மிசி : , கோஷா , சதாஹ்வா, 
காரவீ , அதிச்சத்ரா, அவாக்புஷ்பீ , பீதிகா, மாதவி , சிபா 
இவை சதகுப்பையின் பெயர்கள் . 

( 1 ) 
காட்டுச்சததப்டையின் பெயர் . 
மிசிரேயா தால பர்ணீ மிசியொடு தால பத்ரீ 
ஒசிவரு சாலே யந்தான் உயர்சீத சிவமு மற்றைக் 
கசிவுறு ரக்த தோஷம் கழித்திடு சாலீ னம்மே 
குசமுறு காடு சார்ந்த குறிசத குப்பையின்பேர் . 

இ - ள் . ) மிச்ரேயா , தாலபர்ணீ , மிசி :, தாலபத்ரீ , 
சாலேயர், சீதசிவ:, சாலீரு : இவை காட்டுச் சதகுப்பை 
யின் பெயர்கள் . 


( 2 ) 


சாவும் 


வசம்பு , வெவ்வசம்பு இவைகளின் பெயர் . 
உக்கிர ஜடிலா வோடு முயர்வசா லோம் சா 
உக்கிர கந்தா கோலோ மீயிவை வசம்பென் றோதும் 
தக்கஷட் க்ரந்தா ச்வேத வசாவொடு சாற்று மேத்யா 
மிக்கஹை மவதீ தானு விளங்குவெள் வசம்பின் போம் . 


இரண்டாவது வர்க்கம் . 


53 


( இ- ள் . ) உக்ரஜடிலா , வசா , லோமசா , உக்ரகந்தா , 
கோலோமீ இவைவசம்பின் பெயர்கள் ; ஷட்க்ரந்தா , ச்வே 
தவசா , மேத்யா , ஹைமவதீ இவை வெள்வசம்பின் பெயர் 
கள் . 

( 3 ) 


கொட்டைக்கரந்தை , காக்கைக் கொல்லி இவைகளின் பெயர் . 
விச்சிர கந்தா விச்ரா விரியதி கந்தி காவும் 
துச்சமில் விபுஷா வோடு துலங்கிய ஹபுஷா வென்ப 
மெச்சுகொட் டைக்க ரந்தை விரித்வாங்கூ நாசி னீயும் 
கச்சுக்னீ யச்சு வத்த பலாவிவை காக்கைக் கொல்லீ . 

( இ - ள் . ) விச்ரகந்தா , விச்ரா , அதிகந்திகா, விபுஷா , 
ஹபுஷா இவை கொட்டைக்கரந்தையின் பெயர்கள் . த்வாங் 
க்ஷநாசி நீ , கச்சுக்நீ , அச்வத்தபலா இவை காக்கைக் கொல் 
லியின் பெயர்கள் 

( 4 ) 
வாய்விடங்கத்தின் பெயர் . 
விடங்கமே ஜந்து ஹந்தர் விளங்குதண் டுலீயு மற்றை 
அடங்கலில் கைர லாவும் மோ ஹாவும் கிருமி ஹாவும் 
நுடங்குசித் ரதண்டு லாவும் நுவல்ம்ருக காமி னீயும் 
உடங்கிய கிருமிக் னீயு முயரும்வாய் விடங்கத் தின்பேர் . 

( இ - ள் . ) விடங்க :, ஜந்து ஹந்த்ரீ , தண்திலி , கைரலா , 
அமோ ஹா , க்ருமிஹா, சித்ரதண்டுலா , ம்ருககாமிநீ , க்ரு 
மிக்நீ இவைவாய்விடங்கத்தின் பெயர்கள் . 

( 5 ) 
வெட்பாலையின் பெயர் . 
குடஜம்வத் ஸகமே கௌடம் குளிர்கிரி மல்லி காவும் 
தடமுறு கௌட ஜம்நற் றளிரிந்த்ர வ்ருக்ஷம் மற்றைத் 
தொடர் மல்லி காபுஷ் பம்மே சொல்லிய வ்ருக்ஷ கந்தான் 
அடரிலைக் கலிங்க மென்று மறைந்திடும் வெட்பா லைப்பேர் 


இலங்குவத் ஸகபீ ஜம்மே எழிலிந்த்ர யவமும் பின்னும் 
54 

நிகண்டு ரத்நாகரம் . 
( இ - ள் . ) குடஜ . , வத்ஸக :, கௌட :, கிரிமல்லிகா , 
கெள்ட ஜ :, இந்த்ரவ்ருக்ஷக :, மல்லிகாபுஷ்ப:, வ்ருக்ஷக:, 
கலிங்க : இவை வெட்பாலையின் பெயர்கள் . 

( 6) 
வெட்பாலையரிசியின் பெயர் . 
கலிங்ககா சக்கி ராஹ்வா கஹ்வரம் வல்ல ஜந்தான் 
துலங்குபாத் ரயவா வோடு சொல் க்ருஷ்ண தண்டு லாவும் 


நலங்கிளர் வெட்பா லைக்கே நவின்றிடு மரிசி யின்பேர் . 

( இ - ள் . ) கலிங்ககா:, சக்ராஹ்வா, கஹ்வரம் , வல்லஜம் , 
பத்ரயவா , க்ருஷ்ண தண்டுலா , வத்ஸகபீஜ: , இந்த்ரயவா 
இவை வெட்பாலையரிசியின் பெயர்கள் . 


( 7 ) 


யவக்ஷாரத்தின் பெயர் . 
யவக்ஷாரம் யவஜம் யவ்யம் யவசூகம் யவாஹ்வம் யாவும் 
உவட்டாத பாக்கியத்தோ டுயர்யாவ சூக ஜப்பேர் 
கவட்டுறு யவாக் ஜந்தான் கருது சூ கஜமும் மற்றைச் 
சவட்டலில் யவக்ஷா ரத்தின் தழுவிய ராம் மாமே . 

( இ .---- ள் .) யவக்ஷார :, யவஜ :, யவ்ய :, யவசூக :, யவா 
ஹ்வா , பாக்ய :, பாவசூகஜ:, யவாக்ரஜ . , சூகஜ ; இவை 
க்ஷாரத்தின் பெயர்கள் . 


யவ 


சர்ஜிக்ஷாரத்தின் பெயர் . 
சுகவர்ச்சம் சுவர்ச்சத் தோடு சுவர்ச்சிகம் ஸர்ஜி காவே 
தகுஸர்ஜி காக்ஷா ரம்மும் தாவிலாச் சுவர்ச்சி காவும் 
மிகுபுகழ் ஸ்ர்ஜி க்ஷாரம் மேவிய நாம மென்று 
வெகுகலை கற்று ணர்ந்தோர் வேண்டுவர் பாரின் மீதே. 


ரண்டாவது வர்க்கம் . 


55 


( இ - ள் .) ஸகவர்ச்ச : ,ஸுவர்ச்ச:, ஸுவர்ச்சிக : , 
ஸர்ஜிகா , ஸர்ஜிகாக்ஷார , ஸுவர்ச்சிகா இவை ஸர்ஜிக்ஷா 
ரத்தின் பெயர்கள் . 


( 9 ) 


வெங்காரத்தின் பெயர் . 
டங்கணம் லோக சுத்தி காரகம் த்ராவி யோடு 
டங்கண க்ஷார மற்றைத் தகுதிரா வணக மாகும் 
பொங்குமா லதிர ஸத்தின் சம்பவ மென்றும் போற்றும் 
இங்கிவை வெங்கா ரத்துக் கேற்றிடு நாம மரமே . 

( இ - ள் . ) டங்கண : லோஹசுத்திகாரக : , த்ராவி , 
கணக்ஷார :, த்ராவணக :, மாலதீரஸஸம்பவ : இவைவெங்கா 
ரத்தின் பெயர்கள் . 

( 10 ) 


இந்துப்பின் பெயர் . 
சிந்துஜம் சிவமே சிந்து சிந் தூத்தம் மணிமந் தம்மே 
முந்துசி லாத்ம கம்பின் முயங்குநா தேய மற்றைச் 
சிந்தலில் சுத்தம் சீத சிவத்தோடு சைந்த வந்தான் 
நந்தலி லிந்துப் பிற்கே நவின் றநன் னாம மாகும் . 

இ - ள் . ) ஸிந்துஜம் , சிவம் , ஸிந்து , ஸிந்தூத்தம் , மணி 
மக்தம் , சிலாத்மகம் , நாதேயம் , சுத்தம் , சீதசிவம் , ஸைக் 
தவம் இவை இந்துப்பின் பெயர்கள் . 

( 11 ) 


வளையலுப்பின் பெயர் . 
படந்திரா வணம்க்ஷா ரம்மே பெருகுக்ருத் ரிமக மென்ப 
மடங்கிய தூர்த்தங் கண்ட லவணமா சுரமு மற்றைத் [ வும் 
தொடர்ந்திடுஞ் சுபாக்கி யம்பின் தொடுக்ருத கம்மும் யா 
இடந்தரு நூலோர் கூறும் எழில்வளை யலுப்பின் பேரே . 


56 


நிகண்டு ரத்தாகரம் . 


( இ - ள் . ) பிடம் , த்ராவணம் , க்ஷாரம் , க்ருத்ரிமகம் , 
தூர்த்தம் , கண்டலவணம் , ஆஸுரம் , ஸுபாக்யம் , க்ருத 
கம் இவை வளையலுப்பின் பெயர்கள் . 

( 12) 


கரியுப்பின் பெயர் . 
திலகம்சௌ வர்ச்ச லந்தான் திகழ்கால லவணம் பின்னும் 
உலவிய ருசகம் ஹ்ருத்ய கந்தக முணர்த்து மக்ஷம் 
நிலவுக்ருஷ் ணலவ ணம்மும் நிகழுமிந் நாமம் யாவும் 
குலவிய கரியுப் பிற்கே கூறுவர் தேறு நூலோர் . 

( இ - ள் . ) திலகம் , ஸௌவர்ச்சலம் , காலலவணம் , 
ருசகம் , ஹ்ருத்யகந்தகம் , அக்ஷம் , க்ருஷ்ணலவணம்இவை 
கரியுப்பின் பெயர்கள் . 

( 13 ) 


சவுட்டுப்பின் பெயர் . 
ரோமகம் வஸாக மௌர்வம் ருசியுறு முக்ர மாகும் 
தோமறு மௌத்ப் தம்பாம் சுலவண மென்று மோதும் 
வாமஞ்சார் வகுணம் பின்னும் வசுவென வழுத்தும் யாவும் 
சேமமார் சவுட்டுப் பிற்கே செப்பிடும் நாம மாமே . 

( இ .--- ள் . ) ரோமகம் வஸுகம் , ஒளர்வம் , உக்ரம் , ஒளத் 
பிதம் , பாம்சுலவணம் , ஸார்வகுணம் , வஸு இவை சவுட் 
டுப்பின் பெயர்கள் . 

( 14 ) 


சமுத்திரவுப்பின் பெயர் . 
சிசிரமே ஸமுத்ர ஜந்தான் திகழ்ஸாக ரஜமும் பின்னும் 
பகர்லவ ணோத தீஸம் பவம் க்ஷாரந் தானு மென்ப 
நிகழ்சமுத் ரலவ ணம்மே நிறைகட லுப்பின் பேராம் 
இகழ்விலிந் நாம மன்றி யி.பம்பிடும் பேத மின்னும் . 

* லவணோத தீ --- நீட்டல், 


இரண்டாவது வர்க்கம் 


57 


5 


( இ - ள் . ) சிசிரம் , ஸமுத்ரஜம் , ஸாகரஜம் , லவணோத 
திஸம்பவம் , க்ஷாரம் , ஸமுத்ரலவணம் இவை கடலுப்பின் 
பெயர்கள் , 

( 15) 


லவணபேதம் . 
வஜ்ரகம் ஸர்வ க்ஷாரம் வளர்லவ ணாக ரம்மும் 
மெச்சிய நீலி காசோத் பவங்காடம் ஔஷ்க ரம்மாம் 
துச்சமில் திரௌணே யந்தான் சொல்லுமிந் நாம மெல்லாம் 
வச்சிடு லவண பேத வகைராஜ நிகண்டிற் கூறுர் . 


( இ - ள் . ) வஜ்ரகம் , ஸர்வக்ஷாரம் , லவணாகாம் , நீலி 
காசோத்பவம் , காடம் , ஔஷ்கரம் , த்ரௌணேயம் முத 
லிய பல உப்புவர்க்கங்களை ராஜ நிகண்டு கூறும் . ( 16 ) 


பெருங் காயத்தின் பெயர் 
ஹிங்குரா மடமத் யுக்ர மிருஞ்சுப தூபனந்தான் 
பொங்குஜந் துக்ன மோடு பூதநா சனமு மாகும் 
மங்கிடா பாஹி லீக மருவிய வகூட கந்தம் 
துங்கமார் ஜரணந் தானுஞ் சொல்பெருங் காபத்தின் பேர் . 


( இ --- ள் , ) ஹிங்கு , ராமடம் , அத்யுக்ரம் , ஸுபதூப 
நம் , ஜந்துக்நம் பூதநாசநம் , பாஹ்லீகம் , அகூடகந்தம் , 
ஜாணம் இவை பெருங்காயத்தின் பெயர்கள் . ( 17 ) 


ஹிங்குபத்திரியின் பெயர் . 
தாருபத் திரிகா தன்வீ சாற்றிடு பாஷ்பி காவும் 
நேரும்பில் விகாவே ஹிங்கு பத்திரீ கபரீ யாகும் 
தீர்விஸ்ப்ருத் வீகா வோடு தீர்க்கிகா பிருது லாவும் 
சேருநற்ப் ருதுவு மின்ன திகழிங்கு பத்திரிப்பேர் . 


15 


58 


நிகண்டு ரத்நாகரம் . 


( இ - ள் . ) தாருபத்ரிகா , தந்வீ , பாஷ்பிகா , பில்விகா , 
ஹிங்குபத்ரீ, கபரீ , ப்ருத்வீகா, தீர்க்கிகா , ப்ருதுலா, ப்ருது 
இவை ஹிக்கு பத்திரியின் பெயர்கன் . 

( 18) 


பால் பெருங்காயத்தின் பெயர் . 
வேணுபத் ரீப லாசா விளங்குபிண் டஹிங்கு வாகும் 
கோணலில் வம்ச பத்ரீ குலவிய ஜந்து காவும் 
மாணுறு நாடீ ஹிங்கு மருவுநற் சிவாடி காவும் 
பேணிய நாடீ ஹிங்கு பெறும் பெயர் பால்கா யப்பேர் . 


( இ -- ள் . ) 

வேணுபத்ரீ, பலாசா , பிண்ட ஹிங்கு, வம் 
சயத்ரீ , ஜந்துகா , நாடீ ஹிங்கு, சிவாடி கா இவை பால்காயத் 
தின் பெயர்கள் . 

( 19 ) 
தும்புருவின் பெயர் . 
தும்புரு ஸௌர பந்தான் திவிஜமே தீக்ஷ்ண வல்கம் 
வம்புறு தீக்ஷ்ண பத்ரம் வருதீஷ்ண பலமும் ஸௌரம் 
நம்புநல் லனுஜம் மற்றும் நவில்மஹா முனியு நாட்டும் 
இம்பரில் நல்லோ சேத்தும் இகழ்வில்தும் புருவின் பேராம் . 


வை 


( இ - ள் . ) தும்புரு :, ஸௌரப :, த்விஜ: , 

தீஷ்ணவல்க :, 
தீக்ஷ்ணபத்ர :, தீக்ஷ்ணபல :, ஸௌர :, அநுஜ :, மஹாமும் : 
தும்புருவின் பெயர்கள் . 

( 20 ) 
சிற்றேலத்தின் பெயர் . 
சந்திர பாலா வேலா தகுதுத்தா கபோத வர் 
சுந்தரத் ராவி டீ.யுஞ் சூஷ்மமாந் த்ருடியு மற்றை 
அந்தமார் கோர் கீயு மரும்பகு லாவி னோடும் 
பிந்திய நிஷ்கு டீயும் பிறங்குசிற் றேலத் தின் பேர் . 


ணா 


ரண்டாவது வர்க்கம் . 


59 


( இ- ள் . ) சந்த்ரபாலா , ஏலா , துத்தா , கபோதவர்ணா, 
த்ராவிடீ , த்ருடி :, கோரக்கீ , பஹுலா, நிஷ்குடீ இவை சிற் 
றேலத்தின் பெயர்கள் . 

( 21 ) 
பேரேலத்தின் பெயர் . 
திரிபுடா ஸ்தூலை லாவும் திரிபுடோத் பவாபு டாவும் 
மருவுத்வக் ஸுகந்தா வோடு வளர்ப்ருஹ தேலா வாகும் 
பொருவில்ப்ருத் வீகா பத்ரை லாவொடு கன்ய காவும் 
குரவர்கள் மகிழ்ந்து நாளும் கூறுபே ரேலத் தின்பேர் . 


( இ - ள் .) த்ரிபுடா , ஸ்தூலைலா , த்ரிபுடோத்பவா , 
புடா , த்வக்ஸுகந்தா ,ப்ருஹதேலா , ப்ருத்வீகா , பத்ரைலா , 
கன்யகா இவை பேரேலத்தின் பெயர்கள் . 

( 22) 


சிறுநாகப்பூவின் பெயர் . 
நாகமே நாக புஷ்பம் நாககே சரம் சாம்பேயம் 
நாக்கிஞ் சலகம் ஹேமம் நாறுகாஞ் சனமு மற்றைச் 
சோகமில் கனகம் பின்னும் சொல்லுகே சரமு மென்ப 
வேகமார் சிறுநா கப்பூ விளங்கிடு நாம மாமே . 


( இ - ள் . ) நாகம் , நாகபுஷ்பம் , நாககேஸரம் , சாம்பே 
யம் , நாககிஞ்ஜல்சம் , ஹேமம் , காஞ்சநம் , கநகம் , கேஸ 
ரம் இவை சிறுநாகப்பூவின் பெயர்கள் .. 

( 23 ) 


லவங்கப்பட்டையின் பெயர் . 
து வசமே வசாங்கம் ப்ருங்கம் த்வக்சோசம் சகலம் தானும் 
கவசமார் ஸைஹ லந்தான் கருதிய லாட பர்ணம் 
தவமுறு முக சோத் யம்மே தழுவுமுத் கடமும் மற்றைக் 
கவர்வனப் பிரியந் தாலும் கழறிடும் லவ கப் பட்டை . 


60 


கண்டு ரத்நாகரம் . 


( இ - ள் . ) த்வசம் , வராங்கம் , ப்ருங்கம் , த்வக்சோ 
சம் , சகலம் , ஸை ஹலம் , லாடபர்ணம் , முக சோத்யம் , 
கடம் , வநப்ரியம் இவை லவங்கப்பட்டையின் பெயர்கள் . 


உத் 


தமாலபத்திரத்தின் பெயர் . 
வாசங்கோ பனமி ராமம் வஸ்திரம் தமால பத்ரம் 
நேசமார் பலாசம் பத்ரம் நிகழுங்கா பஸஜ மற்றை 
வீசுறு சதன மம்சு கந்தளம் விளம்பு நாமம் 
ஏசறு தமால பத்ர மென்பபச் சிலையு மப்பேர் . 


( இ - ள் . ) வாஸ : , 

வாஸ :, கோபநம் ராமம் , வஸ்த்ரம் , தமால 
பத்ரம் , பலாசம் , பத்ரம் , தாபஸஜம் , சதநம் , அம்சுகம் , 
தளம் இவை பச்சிலையின் பெயர்கள் . 

( 25 ) 


தாளீசபத்திரியின் பெயர் . 
நீலமா மலகீ பத்ரம் நிகழ்ஸுகோ தரந்தா ளீசம் 
மேலுறு பத்தி ராட்யம் விளங்குதா ளீச கந்தான் 
எலுந்தா ளீச பத்ர கத்தொடு மியலு நாமம் 
நூலவர் மகிழ்ந்து நாளும் நுவல்தானீ சபத்திரி யாகும். 

இ - ள் . ) நீலம் , ஆமலகீபத்ரம் , ஸுகோதரம் , தாளீ 
ஸம் , புத்ராட்யம் , தாளீஸ்கம் , தாளீஸபத்ரகம் இவை 
தாளீசபத்திரியின் பெயர்கள் . 

( 26 ) 


ழங்கிலுப்பின் பெயர் . 
துங்கனீ ரிதுகா சுப்ரர த்வக்க்ஷரி வம்ச ஜாவும் 
பொங்குநல் வம்ச ஜீரிய்வஸம்ப வாவும் பின்னும் 
துங்கமார் வாம்சி வம்ச்யா சுபாவம்ச ரோச னாவும் 
தங்கிய யவஜா வைண வீவேயுப் பென்றே சாற்றும் . 


இரண்டாவது வர்க்கம் . 


61 


( இ - ள் . ) துங்க rg , துகா , சுப்ரா , த்வக்க்ஷரீ , வம் 
சஜா , வம்ச rg , யவஸம்பவா , வாம்சீ , வம்ச்யா , சுபா , வம் 
சரோசநா, யவஜா , வைணவீ இவை மூங்கிலுப்பின் பெயர் 
கள் , 

( 27 ) 
பெருஞ்சீரகத்தின் பெயர் 
உபகுஞ்சா காலி காவும் உபகாலி காவே குஞ்சீ 
உபகுஞ்சீ ப்ருத்வீ காவும் உயரிய சுஷவீ தானும் 
தபமறு குஞ்சி காவே தகும்ஸ் தூல ஜீர் கம்மும் 
நிபமறும் பெரிய சீரகத்தினை நிகழ்த்து நாமம் . 


( இ - ள் . ) உபகுஞ்சா, காலிகா , உபகாலிகா , குஞ்சீ , 
உபகுஞ்சீ , ப்ருத்வீகா , ஸுஷவி , குஞ்சிகா , ஸ்தூலஜீரக : 
இவை பெருஞ்சீரகத்தின் பெயர்கள் . 

( 28 ) 


மாதுளம்பழத்தின் பெயர் . 
தாடிமங் கரகத் தோடு தாடிமீ சார மாகும் 
தேடிய ரக்த பீஜம் திகழ்சுக வல்ல பந்தான் 
கோடுறு குட்டி மம்பின் குறிபல சாட வப்பேர் 
படுறு குசப லம்மும் பெருகுமா துளையின் பேரே . 

( இ --- ள் . ) தாடிம :, கரக :, தாடிமீஸார :, ரக்தபீஜ:, 
சுகவல்லப , குட்டிம் , பலசாடவ :, குசபல : இவை மாது 
ளம் பழத்தின் பெயர்கள் . 

( 29 ; 


கொத்துமல்லியின் பெயர் . 
தான்யகம் சால்ல காவும் தானேயம் விதுன்ன கந்தான் 
தான்யகர் சத்ர தான்யம் தனிகுஸ்தும் புருவு மாகும் 
தான்யாவே தானீ யோடு தக்கவிப் பெயர்கள் யாவும் 
ஊனமில் கொத்து மல்லி யுறுபெய ராகு மென்ப . 


16 


62 


நிகண்டு ரத்நாகரம் . 


( இ - ள் . ) தாந்யகம் , சால்லகா , தாநேயம் , விதுந் 
நகம் , தாந்யகா , சத்ரதாயம் , குஸ்தும்புரு:, தாந்யா , தாநீ 
இவை கொத்து மல்லியின் பெயர்கள் . 

( 30) 


சீரகத்தின் பெயர் , 
சீரகந் தீர்க்க கந்தான் தீப்பியம் வருணம் மற்றை 
நேருறு ஹ்ருத்யம் பூஜ்ய மானகம் நிகழும் ருச்யம் 
தீர்வறு பீதா பம்மே சேருமா கதம ஜாஜ் 
ஏருறு மனோஜ்ஞந் தானும் எழில்சீரகத்தின் பேராம் . 


( இ - ள் . ) ஜீரகம் , தீர்க்ககம் , தீப்யம் வருணம் , ஹ்ருத் 
யம் , பூஜ்யமாநகம் , ருச்யம் , பீதாபம் , மாகதம் , அஜாஜீ , 
மநோஜ்ஞம் இவை சீரகத்தின் பெயர்கள் . 


(31 ) 


வெண்சீரகத்தின் பெயர் . 
சுக்கில வஜாஜி யோடு சொல்லுதீர்க் ககணா வாகும் 
தக்க தீர்க் ககங்க ணாவே சாற்றுதீர்க் கசீர கம்மும் 
மிக்ககௌ ரஜீர கந்தீ பனமுறு ஸ்தன்யந் தானும் 
இக்கண ஜீர கத்தோ டேத்துவெண் சீர கப்பேர் . 


ள் . ) சுக்ல அஜாஜீ , தீர்க்ககணா, தீர்க்கக : , கணா , 
தீர்க்கஜீ - கம் , கௌரஜீரகம் , ஸ்தந்ய :, கணஜீரக : இவை 
வெண்சீரகத்தின் பெயர்கள் . 

( 32) 


கருஞ்சீரகத்தின் பெயர் . 
சுகந்தம்வர் ஷாவி னோடு சொல்லிய ஜாணா காலி 
முகந்தகாச் மீர ஜீர காகண ஜீர கந்தான் 
உகந்தநல் க்ருஷ்ணா ஜாஜீ யுரைகால பேசி காவும் 
இசுந்தொழி யாது கொள்ளு மியல்கருஞ் சீரகப்பேர் . 


இரண்டாவது வர்க்கம் . 


63 


( இ - ள் . ) ஸுகந்த :, வர்ஷா , ஜரணா , காலி :, காச்மீர 
ஜீரகா , கணஜீரக :, க்ருஷ்ணாஜாஜீ , காலபேசிகா இவை கரு 
ஞ்சீரகத்தின் பெயர்கள் . 

( 33 ) 


காட்டுச்சீரகத்தின் பெயர் . 
அருமையாங் கணாவி னோடு மணிப்ருஹத் பாலி தானும் 
திருவமார் சூக்ஷ்ம பத்ரா சொல்வன ஜீர கந்தான் 
கருமேகஞ் சொறிசி சங்கு கழித்து நற் குணமேகாட்டும் 
பெருமைசேர் காட்டுச் சீரகத்துறு பெயர்க டாமே . 


( இ - ள் . ) கணா , ப்ருஹத்பாலீ சூக்ஷ்மபத்ரா, வரு 
ஜீரகம் வை காட்டுச் சீரகத்தின் பெயர்கள் . ( 34 ) 


அரிசித்திப்பிலியின் பெயர் . 
பிப்பலீ மாக தீயும் பிறங்குதீ z ண தண்டு லாவும் 
ஒப்பிலா வூஷ ணாவு முபகுல்யா கோலாச் யாமா 
செப்புநற் கணாகி ருஷ்ணா சேர்சப லா சௌ வுண்டீ. 
திப்பிலி முன்னே சேருந் திகழரி சிப்பே ராமே . 


( இ - ள் . ) பிப்பலீ , மாகதீ , தீ z ண தண்டுலா, ஊஷணா 
உபகுல்யா , கோலா , ச்யாமா , கணா , க்ருஷ்ணா, சபலா , 
சௌண்டீ இவை அரிசித்திப்பிலியின் பெயர்கள் ( 35 ) 


திப்பிலிழலத்தின் பெயர் . 
மூலங்க்ரந் திகமே கோல மூலம்பிப் பலீமூ லம்மே 
ஏலுறுங் கடுகி ரந்தி யெழில் சவி காசி ரந்தான் 
கோலுமூ ஷணமும் சர்வ க்ரந்திக மென்றுங் கொள்ளும் 
சாலுந்திப் பிலிமூ லத்தின் சாற்றுநற் பெயர்க டாமே . 


64 


நிகண்டு ரத்நாகரம் . 


( இ - ள் . ) மூலம் , க்ரந்திகம் , கோலமூலம் , பிப்பலீ 
மூலம் , கடுக்ரந்தி , சவிகாசிரம் , ஊஷணம் , ஸர்வக்ரந்திகம் 
இவை திப்பிலி மூலத்தின் பெயர்கள் 

( 36 ) 


திப்பிலிழலத்தின் பெயர் ; செவியத்தின் பெயர் . 
விண்டமுற் பெயர்க ளன்றி விளங்குதல் மோடி யென்றும் 
கண்டதிப் பிலிதா னென்றும் கழறுவ ரதற்கே நாமம் 
கொண்டநற் சவிகா சவ்யம் கோலவல் லீயி னோடும் 
மண்டிய சவிகந் தானும் வருசெவி யத்தின் போர்ம் . 

( இ - ள் . ) திப்பிலிமூலத்திற்கு முற்கூறிய பெயர்க 
ளன்றி மோடி.யென்றும் , கண்டதிப்பிலி என்றும் கூறுவர் ; 
சவிகா , சவ்யம் , கோலவல்லீ , சவிகம் இவை செவியத்தின் 
பெயர்கள் . 

( 37 ) 


C 


4 


ஆனைத்திப்பிலியின் பெயர் . 
கரிகணா விபக ணாவும் கஜக்ருஷ்ணா ச்ரேய ஸீயும் 
எரிகஜ பிப்ப லீயே யியல் த்வீப பிப்ப லீயும் 
திரிபுறும் ஸைம் ஹ லீயும் திகழ்வன பிப்ப லீயும் 
நெருங்குமஸ் திமக தாவும் நேரானைத் திப்ப லியாம் . 

ள் . ) கரிகாகணா , இபகணா , கஜக்ருஷ்ணா, ஸ்ரே 
யஸீ , கஜபிப்பலீ , த்வீப்பிப்பலீ , ஸைம் ஹலீ , வற்பிப்பலீ , 
ஹஸ்திமமகதா இவை அனைத்திப்பிலியின் பெயர்கள் . ( 38) 

கொடிவேலியின் பெயர் . 
சித்ரகந் தகனம் வ்யாளம் சிகீயொடு பாலீ பாடீ 
ஒத்த நல் வல்ல ரீயே யுயர்வன்னி கடுவே யாகும் 
தத்துபா டினம்ஜோ திஷ்கம் தாருண மக்னி கந்தான் 
பத்திரக் கொடிவே லிக்கே பகருநற் பெயர்களாகும் .. 


இரண்டாவது வர்க்கம் . 


65 


( இ- ள் . ) சித்ரக :, தஹந :, வ்யாள :, சிகீ , பாலீ , 
பாடீ , வல்லரீ , வந்ஹி :, கடு :, பாடிந : , ஜோதிஷ்க:, தாருண :, 
அக்நிக : இவை கொடிவேலியின் பெயர்கள் . 

( 39) 


கருங் கொடிவேலியின் பெயர் . 
கருதுக்ருஷ் ணாரு ணாவும் கனன்றிடு மனலந் த்வீபி 
பெரிதுயர் சித்ர பானு பிறங்குபா வகப்பேர் தானும் 
விரிதிரை ஞாலந் தன்னுள் விளங்கிடு மாயு ணூலோர் 
உரிகருங் கொடிவே லிக்கே யுரைத்திடும் நாம மாகும் . 


( இ -- ள் . ) க்ருஷ்ணாருண :, அநல :, த்வீ d , சித்ர 
பாது : பாவக : இவை 

இவை கருங் கொடிவேலியின் பெயர் 
கள்: - 


( 40) 


சுக்கின் பெயர் . 
நாகரஞ் ச்ருங்க பேரம் நவில்விச்வௌ ஷதமே சுண்டீ 
சோகைதீ ரார்த்ர கம்மும் துகளறு கடுபத் ரந்தான் 
வேகமார் மஹௌஷ தம்பின் விச்வம்விச் வபேஷ ஜப்பேர் 
தேகநூ லுணர்ந்து கூறுந் தெரிசுக்கின் பெயர்க ளாமே . 


( இ - ள் . ) நாகரம் , ச்ருங்கபேரம் , விச்வௌஷதம் , 
சுண்டி , ஆர்த்ரகம் , கடுபத்ரம் , மஹௌஷதம் , விச்வம் , 
விச்வபேஷஜம் இவை சுக்கின் பெயர்கள் . 

( 41 ) 


இஞ்சியின் பெயர் . 
மூலஜம் சார்ங்கம் குன்ம மூலமார்த் ரகம்ம ஹீஜம் 
சீலமா ரபாக சாகம் ச்ருங்கபே ரமுமே சேரும் 
மேலதாம் ராகுச் சத்ரம் மிகுமுனி பூஹ்வ யந்தான் 
கோலுமார்த் ராக்யா வென்றுங் குலவிய வப்பேர் தானும் . 


17 


66 


நிகண்டு ரத்நாகரம் . 


( இ - ள் ) மூலஜம் , சார்ங்கம் , குலம் மூலம் , ஆர்த்ரகம் , 
மஹீஜம் , அபாகசாகம் , ச்ருங்கபேரம் , ராகுச்சத்ரம் , முறி 
பூஹ்வயம் , ஆர்த்ராக்யம் ; 


( 42 ) 


இதுவுமது 
வரத்தொடு ஸைக தேஷ்டம் வருமனூ பஜமு மாகும் 
திரத்துறு சத்சா கம்மும் திகழ்ஸுசா ககமு மப்பேர் 
சிரத்து நோய் தீர்க்கு மார்த்ர சாகங்கந் தலமும் சேரும் 
விருத்திசெய் யாயுனூலோர் விரும்பிய இஞ்சி யாமே . 


( இ --- ள் . ) வரம் , ஸைகதேஷ்டம் , அநூபஜம் , சச் 
சாகம் , ஸுசாககம் , ஆர்த்ரசாகம் , கந்தலம் இவை இஞ்சி 
யின் பெயர்கள் . 

( 43 ) 


மிளகின் பெயர் . 
மரிசமே சிரோவி ருத்தம் மகிழ்யவ னேஷ்ட மற்றைப் 
பரிசமார் க்ருஷ்ணம் ச்யாமம் பலிதக்கோ லகமு மாகும் 
துரிசறும் வல்லீ ஜம்மே துகளறு மூஷணம் பின் 
பரசுதர் மபத்த னம்மும் பன்னியமிள கின்பேரே . 


( இ -- ள் . ) மரிசம் , சிசேராவ்ருத்தம் , யவநேஷ்டம் , 
க்ருஷணம் , ச்யாமம் , பலிதம் , கோலகம , வல்லீஜம் , ஊஷ 
ணம் , தர்மபத்நம் இவை மிளகின் பெயர்கள் . ( 44 ) 


வெண் மிளகின் பெயர் . 
சுப்பிர மரிசமும் துகளில் சிக்ருஜம் 
செப்பறு பெருமைசேர் சிக்ரு பீஜமும் 
தப்பறு நூலவர் தரணியிற் சொலும் 
ஒப்பறு வெண்மிள குரைக்கும் நாமமே. 


67 


இரண்டாவது வர்க்கம் 


இதுண்மிளகின் பெயர்கள் . 


** ( இ - ள் . ) சுப்ரமரிசம் , சிக்ருஜம் , கிக்ருபீஜம் இவை 

( 45 ) 


( 46 ) 


குரோசாணியோமத்தின் பெயர் . 
உக்கிர கந்தா தீப்ய முயர்யவாக் ரஜமு மற்றைத் 
தக்கதீ பகம்ய வானீ தழுவிய தீப னீயா 
புக்குறு யவானி கம்மும் புரியவ ஸாஹ்வந் தானும் 
இக்குரோ சாணி யோமத் தின்பெய ராகு மன்றே . 

ள் . ) உக்ரகந்தா , தீப்ய :, யவாக்ரஜ :, தீபக :, 
யவாநீ , தீபநீயா , யவாங்க:, யவஸஹ்வ: இவை குரோசர 
ணியோமத்தின் பெயர்கள் . 

புளியின் பெயர் . 
தித்திடீ கம்சா காம்லம் செறியம்ல விருக்ஷம் மற்றை 
சத்தபூ ரகம்வரு க்ஷாம்லம் ரமணிய வம்ல சாகம் 
மத்தமே தீர்க்கு மம்ல மஹீருக மருவும் யாவும் 
உத்தமர் கூறும் நூலின் உயர்புளியாகு மன்றே . 

(இ - ள் . ) தித்திடீகம் , சாகாமலம் , அம்லவ்ருக்ஷ , 
சக்தபூரகம் வ்ருக்ஷாம்லம் , அம்லசர்க :, அம்லமஹீருஹ : 
இவை புளியின் பெயர்கள் . 

( 47 ) 


* புளிவஞ்சியின் பெயர் . 
சதவேதீ வேத ஸாம்லந் தருமம்ல வேத ஸந்தான் 
உதமுறு ரக்த ஸ்ராவீ யுயர்பீம ரஸாமல் மா 

மாகும் 
சுதமறு மமலம் வீர வேதஸ மென்றுஞ் சொல்லும் 
இதமுறு பேத கம்மும் இயம்புநற் புளிவஞ் சிப்பேர் . 
* இதனையே கொறுக்காய்ப்புளியென்று போகர் நிகண்டு 


கூறும் . 


68 


நிகண்டு ரத்நாகரம் . 


( 48 ) 


( இ - ள் . ) சதவேதீ , வேதஸாம்ல :, அம்லவேதஸ :, 
சக்தஸ்ராவீ , பீம : , ரஸாம்ல :, அம்ல:, வீரவேதஸ :, பேதக : 
இவை புளிவஞ்சியின் பெயர்கள் . 

ஒமத்தின் பெயர் . 
லோசமர்க் கடமே வல்லீ லோபமில் கார வீயும் 
பேசுதீப் யகம்மோ தாவும் பெரும்பஸ்த மோதா மற்றைத் 
தேசுறு கராஹ்வா ஹஸ்தி மயூரகா தெரிக்குமின்ன 
ஆசறு மஜமோ தாவு மறையுநல் லோமத் தின்பேர் . 

( இ - ள் . ) லோசமர்க்கட :, வல்லீ , காரவீ , தீப்யக :, 
மோதா , பஸ்தமோ தா , கராஹ்வா, ஹஸ்திமயூரகா , அஜ 
மோதா இவை ஓமத்தின் பெயர்கள் . 

( 49 ) 
தைவேளையின் பெயர் . 
பூதிம யூரி காவும் பொருந்துநற் கந்தா துங்கீ 
சேதமில் கரபுஷ் பாவே திகஜ கந்தா தானும் 
கோதறு பஸ்த கந்தா குலவுறு விகந்தி காவும் 
ஓதுகா சவியே பர்ப்ப ராவுயர் தைவே ளைப்பேர் , 

( இ - ள் . ) பூதிமயூரிகா , கந்தர , துங்கீ , கரபுஷ்பா 
அஜகந்தா , பஸ்தகந்தா , விகந்கிகா , காரவீ , பர்ப்பரா இவை 
தைவேளையின் பெயர்கள் . 

( 50 ) 
விளாம்பழத்தின் பெயர் . 
ததிபலஞ் சிரபா கீயும் ததித்தமே யக்ஷ ஸஸ்யம் 
உதிதமார் கபித்தங் க்ராஹீ உயர்கந்த பலாவு மற்றை 
முதிர்சுவைக் கபிப்பரி யந்தான் முழங்குமிந் நாமம் யாவும் 
எதிரிலா விளாம்ப ழத்தி னியம்பிடு நாம மாமே . 

( இ - ள் . ) ததிபல :, சிரபாகீ , ததித்த :, அகஸஸ்ய:, 
கபித்த :, க்ராஹீ , கந்தபல:, கபிப்ரிய : இவை விளாம்பழத் 
தின் பெயர்கள் . 

(51 ) 


ரண்டாவது வர்க்கம் . 


59 


கற்கண்டின் பெயர் . 
சுப்பிரா ஸிதோப லாவும் சுவேதசர் க்கராஸி தாவும் 
ஒப்பறு மஹிச் சத்ராவுமுயர் மத்ஸ்யண் டிகாவு மற்றைச் 
செப்பரு மீனாண் டீயும் செறிஸிக தாவும் யாவும் 
துப்புறுஞ் கற்கண் டிற்கே சொல்லிய நாம மாமே 

( இ - ள் . ) சுப்ரா , ஸிதோபலா , ச்வேதசர்க்கரா , 
ஸிதா , அஹிச்சத்ரா , மத்ஸ்யண்டிகா, மீனாண்டீ , ஸிகதா , 
வை கற்கண்டின் பெயர்கள் . 

( 52 ) 
தேன்கற்கண்டின் பெயர் . 
மதுபவா மாத வீயும் மதுசர்க்க ராவும் மற்றை 
முதிர்சுவை யவாஸம் , யாவம் முழங்குமா V கமும் பின்னும் 
மதிமத னோத்ப வம்மே மருவுமிப் பதங்கள் சேர்ந்தே 
உதிதமார் சர்க்க ராவு முயர்தேன்கற் கண்டின் பேராம் . 

( இ - ள் . ) மதுபவா , மாதவீ , மதுசர்க்கரா , யவாஸ 
சர்க்கரா , யாவசர்க்கரா , மாணிகசர்க்கரா , மதநோத்பவசர் 
க்கரா இவை தேன்கற்கண்டின் பெயர்கள் . 

( 53 ) 
நவாசாரத்தின் பெயர் . 
பெருகிய வஜ்ரக க்ஷாரம் பிந்திய 
திருகறு சூலிகா லவணம் சேர்தரும் 
உருநவ சாரமே யோது மிப்பெயர் 
அருகவா சாரமென் றறைய லாகுமே. 

இ - ள் . ) வஜ்ரகக்ஷாரம் , சூலிகாலவணம் , நவலா : 
வை நவாசாரத்தின் பெயர்கள் 

இரண்டாவது வர்க்கம் முற்றிற்று . 


18 


நிகண்டு ரத்நாகரம் 
மூன்றாவது வர்க்கம் . 


சந்தனத்தின் பெயர் . 
சந்தனம் மஹார் ஹம் ச்வேத சந்தனம் மலய ஜம்மே 
கந்தஸா ரங்கோசீர்ஷம் கருதுபத் ரஸ்ரீ யாகும் 
செந்தில பர்ண கம்பின் சிறந்தவிப் பேர்கள் யாவும் 
நந்தலில் சந்தனத்தின் நாமமென் றறைந்தார் நல்லோர் . 

( இ - ள் . ) சந்தநம் , மஹார் ஹம் , ச்வேதசந்தநம் , 
மலயஜம் , கந்தஸ்ாரம் , கோசீர்ஷம் , பத்ரஸ்ரீ :, திலபர்ணகம் 
இவைகள் சந்தனத்தின் பெயர்கள் . 

( 1 ) 


செஞ் சந்தனத்தின் பெயர் . 
தாமிர ஸாரம் க்ஷத்ர சந்தனம் ரக்த ஸாரம் 
ஏமுறும் லோஹி தம்மே இயலரி சந்த னந்தான் 
காமுறு நிர்திஷ் டம்பின் கருதுரக் தசந்த னம்மே 
தோமறு நூலிற் கூறும் துன்னுரக் தசந்த னப்பேர் . 
( இ - ள் . ) 

-ள் . ) தாம்ரஸாரம் , க்ஷத்ரசந்தநம் , ரக்தஸா 
ரம் , லோ ஹிதம் , ஹரிசந்தரும் , நிர்திஷ்டம் , ரக்தசந்தநம் 
இவை செஞ்சந்தனத்தின் பெயர்கள் . 

( 2 ) 


பீதசந்தனத்தின் பெயர் . 
பிறங்குநற் பதங்கத் தோடு பெருகிய பித காஷ்டம் 
திறங்கொள்கா லீய கம்மும் தெரிநாரா யணப்ரி யம்மும் 
இறும்புறு மலயோத் தம்பின் னியலரி சந்த னந்தான் 
பறம்பினு ளடர்ந்து தோன்றும் பகர்பீத சந்தனப்பேர் . 


மூன்றாவது வர்க்கம் , 


71 


இ - ள் . ) பதங்கம் , பீதகாஷ்டம் , காலீயகம் , நாரா 
யணப்ரியம் , மலயோத்தம் , ஹரிசந்தநம் இவை பீதசந் 
தனத்தின் பெயர்கள் . 

( 3 ) 


வெண் சந்தனத்தின் பெயர் . 
பீதசந்தனத்தைச் சொன்னோம் பின் வெண்சந் தன முரைப் 
தீதறும் ச்வேத பர்ப்ப ரிகந்திகழ் நிர்க்கந் தந்தான் ( பாம் 
ஓதுபர்ப் பரோத்ப வத்தோ டுயர்பர்ப்ப ரிகமு மென்ப 
கோதறு வெண்மை சேர்ந்து குலவுசந் தனப்பே ராமே . 


( இ - ள் . ) ச்வேதபர்பரிகம் , நிர்கந்தம் , பர்பரோத்ப 
வம் , பர்ப்பரிகம் இவை வெண்சந்தனத்தின் பெயர்கள் . ( 4 ) 


ஹரிசந்தனத்தின் பெயர் . 
சந்திர சந்த னந்தான் தகுமரி சந்த னம்மே 
நந்தன ஜம்சு ரார்ஹம் நவில்ம ஹா கந்தம் திவ்யம் 
முந்தரி கந்தம் மற்றை முருகுறு திவிஜம் பின்னும் 
வந்திடு லோ ஹி தம்மே வளரரி சந்தனப்பேர் . 


( இ - ள் . ) சந்த்ரசந்தநம் , ஹரிசந்தநம் , நந்தநஜம் , 
ஸுரார்ஹம் , மஹாகந்தம் , திவ்யம் , ஹரிகந்தம் , திவிஜம் , 
லோ ஹிதம் இவை ஹரிசந்தனத்தின் பெயர்கள் . 


குங்குமப்பூவின் பெயர் . 
சாருபாஹ் லீகம ஸ்ரம் சங்கோச மஸ்ருக் ரக்தம் 
நேருங்காச் மீரம் பின்னும் நிகழ்வரங் குங்கு மந்தான் 
பேர் பெறும் பிசுனத் தோடு பீதகம் ருதிர மாகும் 
தேர்ந்திடு நாமம் யாவும் திகழ்குக்கு மப்பூ விற்காம் . 


72 


நிகண்டு ரத்நாகரம் . 


( இ - ள் . ) சாரு , பாஹ்லீகம் , அஸ்ரம் , ஸங்கோசம் , 
அஸ்ருக் , ரக்தம் , காச்மீரம் , வரம் , குங்குமம் , பிசுநம் , 
பீதகம் , ருதிரம் இவை குங்குமப்பூவின் பெயர்கள் . ( 6 ) 


விலாமிச்ச வேரின் பெயர் . 
வீரமே. ம்ருணாளம் வீர தரம்வீர ணமூல கந்தான் 
வேரிவா லகமு சீரம் வியன் த்ருண வால கம்மும் 
சாரமா ரபயம் மற்றைச் சமகந்தி கம்பேர் யாவும் 
கோரமில் விலாமிச் சத்தின் வேரெனக் குறிப்ப ரன்றே . 


( இ - ள் . ) வீரம் , ம்ருணாளம் , வீரதரம் , வீரணமூ 
லகம் , வாலகம் , உசீரம் , தருணவாலகம் , அபயம் , ஸமகந் 
திகம் இவை விலாமிச்சவேரின் பெயர்கள் . 


ஞாழலின் பெயர் . 
பிரியங்குப் பிரிய வல்லி பிரியாகோ வந்த னீயே 
விரியுங்கா ரம்பாச் யாமா விருத்தாவே கங்கு னீயும் 
முருகுபர் ணபேதி னீயும் மொய்ம்புறு பலினீ 

கானும் 
பெருகுறு ஞாழ லுக்கே பிறங்கிய நாழ மாமே .. 


( இ - ள் . ) ப்ரியங்கு ப்ரியவல்லீ , ப்ரியா , கோவக் 
தநீ , காரம்பா , ச்யாமா , வ்ருத்தா , கங்குநீ , பர்ணபேதிநீ , 
பலி இ வை ஞாழலின் பெயர்கள் . 

( 8 ) 


தூணியின் பெயர் . 
காந்தல கங்கு டோ கந்தாணித் தூணீ கம்பின் 
ஏந்துறு நந்தி வருக்கம் எழில் நந்தி கம்மா பீதம் 
போந்தநற் கனகத் தோடு புகலுமிப் பெயர்கள் யாவும் 
மாந்தர்கள் மகிழ்ந்து போற்றும் மருவுந் அணிப் பேரே . 


மூன்றாவது வர்க்கம் . 


73 


! இ - ள் . ) காந்தலக : , குடோக , தூணி :, தூணீகம், 
நந்திவ்ருக்ஷ:, நந்திக:, பீத :, கநக : இவை தூணியின் 
பெயர்கள் . 

( 9 ) 


கோரோசனையின் பெயர் . 
பிங்காமாங் கல்யா மேத்யா பிங்கலா வந்த னீயா 
மங்கா அக் கிரியா கௌரீ மருவுரோ சனாவும் மற்றைப் 
பங்கமில் ருசிரா தானும் பகர்ருசி பாவ னீயும் 
துங்கமார் கோம தீயும் துன் னுகோ ரோச னைக்காம் . 


* 


( இ - ள் . ) பிங்கா , மாங்கல்யா, மேத்யா , பிங்களா , 
வந்தநீயா , அக்ர்யா , கௌரீ , ரோசநா , ருசிரா , ருசி , பாவ , 
கோமதீ இவை கோரோசனையின் பெயர்கள் . ( 10 ) 


துருங்ககத்தின் பெயர் . 
பிண்டிடிதம் துருஷ்கம் கல்கம் பிண்யாகம் பிங்க வந்தான் 
பிண்டகம் யுக்தி யுத்தம் பெருங்கிருத் திரிமப் பேரும் 
கொண்டநல் தூம்ர வர்ணம் குறித்திடு தூம்ரம் பின்னும் 
எண் தரு துலோர் கூறும் இரும்கபி தைல மென்ப , 


ள் . 

பிண்டித: , துருஷ்க: கல்க :, பிண்யாக 
பிக்கள் , பிண்டக: , யுக்தியக்த , க்ருத்ரிம , தூபரவர் 
துமா :, கபினதலர் ; 


* 


கிருதகக் கத்தி கம்மே தினக்குரற் கபிஜத் தானும் 
கருதியா வனஞ்சு கத்தி கடிறுவிறக்கமும் பாவம் தின்போம் 
பொருதிரைப் புவனம் போற்றும் பொருவிலாத் துதித்த 
உரைசிலா 7 an சாரோணி உரைத்திடும் பொருகைத் 


74 


நிகண்டு ரத்நாகரம் . 


( இ - ள் . ) க்ருதக : , ஸுகந்திக : , கபிஜ :, யாவர் , 
ஸுகந்தி :, ஸிஹ்லக : இவை துருஷ்கத்தின் பெயர்கள் . 
துவே சிலாரசம் , சாம்பிராணி எனப்படும் . ( 12) 


காரகிலின் பெயர் . 
விளங்கிய வகரு லோஹம் விஷ்வர பகம் மாகும் 
துளங்கிய க்ருமிஜக் தந்தான் துன்யோக ஜாக ருப்பேர் 
உளங்கிள ரனார்ய கத்தோ டுறுகிருஷ்ணா கருவும் மற்றும் 
வளங்கிளர் ப்ரவர மென்றும் வழுத்துகா ரகிலின் நாமம் 


-ள் . ) அகரு , லோஹம் , விஷ்வதூபகம் , க்ருமி 
ஜக்தம் , யோகஜ அகரு , அநார்யகம் , க்ருஷ்ணாகரு:, ப்ரவரம் 
இவை காரகிலின் நாமங்கள் , 

( 13 ) 


கஸ்தூரியின் பெயர் . 
மதனியே வேத முக்யா மருவுமார் ஜாரீ கானில் 
வதியுறு மிருக நாபி வயங்குகஸ் தூரி காவும் 
இதமிரு காண்ட ஜர்வு மிலகுகந் தசேலி காவும் 
விதமிரு கமதப் பேரும் விளங்குகஸ் தூரியின் பேர் . 


( இ - ள் . ) மதநீ , வேதமுக்யா , மார் ஜாரீ , ம்ருகநாபி :, 
கஸ் தூரிகா , ம்ருகாண்டஜா , கந்தசேலிகா , ம்ருகமத . இவை 
கஸ்துாரியின் பேர்கள் . 

( 14 ) 


பச்சைக்கரீப்பூரத்தின் பெயர் , 
சந்திரன் ஸ்படிக மோடு சசியிம் வாலு கம்மே 
இந்துவே யிமந்து ஷார மெழில்சீதாப் பிரமுந் தானும் 
முந்திய துஹினத் தோடு முற்றுசீ தளர ஜம்பின் 
நந்துபச் சைக்கர்ப் பூரம் நயந்தநற் பேரா மென்ப . 


மூன்றாவது வர்க்கம் . 


75 


( இ - ள் .) சந்தர , ஸ்படிகம் , சசீ , ஹிமவாலுக : 
இந்து :, ஹிம , துஷார :, சீதாப்ர :, துஹ :, சீதளாஜ : 
இவை பச்சைக்கர்ப்பூரத்தின் பெயர்கள் . 

( 15 ) 


உரை 


ஜாதிபத்திரியின் பெயர் . 
ரைதரு ஜாதி பத்ரீ யுயர்ஜாதி கோசா வோடு 
விரையுறு மால தீயும் விளங்குபத் திரிகா தானும் 
புரை யறு சுமனப் பத்ரி காமல நாசி னீயும் 
விரைதரு மதிசேர் நூலோர் விரும்புஜா திபத்திரிப்பேர் . 


( இ - ள் . ) ஜாதீபத்ரீ , ஜாதிகோசா , மாலதீபத்ரிகா , 
ஸுமா : பத்ரிகா , மலநாசிரீ இவை ஜாதிபத்திரியின் பெயர் 

( 16) 


கள் . 


ஜாதிக்காயின் பெயர் . 
மாலதீ பலத்தி னோடு மதசௌண்டம் புடமே மற்றைக் 
கோலஜா தீப லம்மே குறித்திடு ஜாதிச் ருங்கம் 
ஏலுறு ஜாதி ஸஸ்யம் இயல்சும னஸப்ப லந்தான் 
மேலுறு சாலூ கழ்மு மேவுஜா திக்காய்ப் பேரே , 


( இ -- ள் . ) மாலதீபவம் , மதசௌண்டம் , புடம் , ஜாதி 
பலம் , ஜாதிச்ருங்கம் , ஜாதிஸஸ்யம் , ஸுமநஸ: பலம் , சாலூ 
கம் இவை ஜாதிக்காயின் பெயர்கள் . 

( 17 ) 
வால் மிளகின் பெயர் . 
கங்சோல கம்மா ரீசம் கடுகம்ப லந்து வீபம் 
மங்காக்கோ லகமே மற்றை மாதவோ சிதமுஞ் சூர்ணம் 
தங்குகந் தபலந் தானும் தனிகிரு தபலப் பேரும் 
பொங்குவால் மிளகைக் கூறும் புகழபி தான மாமே . 


76 


நிகண்டு ரத்நாகாம , 


( இ - ள் . ) கங்கோலகம் , மாரீசம் , கடுகம்பலம் , த்வி 
பம் , கோலகம் , மாதவோசிதம் , சூர்ணம் , கந்தபலம் , க்ருத 
பலம் இவை வால்மிளகின் பெயர்கள் . 


(18) 


பாக்கின் பெயர் . 
சிக்கணங் கபுரம் ஸ்ரம்ஸி சிக்காவுத் வேக மற்றை 
சிக்கணா குர்வா கம்மே சிறந்த கோண் டாபலந் தான் 
மிக்க கபலம் மற்றும் விளங்குமிப் பெயர்கள் யாவும் 
பொக்கமி லறிஞர் போற்றும் புகழுறு பாக்கின் பேரே . 


( இ - ள் ) சிக்கணம் , கபுரம் , ஸ்ரம்ஸி , சிக்கா , உத் 
வேகம் , சிக்கணா, குர்வாக:, கோண்டாபலம் , பூகபலம் இவை 
பாக்கின் பெயர்கள் . 

( 19 ) 


லவங்கத்தின் பெயர் . 
சந்தன புஷ்பந் திவ்யம் தக்கப்ருங் காரத் தோடு 
கந்தமார் லவங்கம் தேவ குஸுமம்ஸ்ரீ புஷ்பம் காட்டும் 
முந்திய சிகரம் வாரி ஸம்பவம் லவமு மின்ன 
வந்துறு பெயர்க ளெல்லாம் வளம்பெறு லவங்க மாமே , 


( இ - ள் . ) சந்தநபுஷ்பம் , திவ்யம் , ப்ருங்காரம் , லவங் 
கம் , தேவகுஸுமம் , ஸ்ரீ புஷ்பம் , சிகரம் , வாரிஸம்பவம் , 
லவம் இவை லவங்கத்தின் பெயர்கள் . 

( 20 ) 


பாற்சொரிக் கீரையின் பெயர் . 
நளிகாவித் ருமல தாவே நலீதம னீயே சூந்யா 
விளியாநிர் மத்யா தானும் விளங்குகல் நர்த்த கீயும் 
தெளிவுறு ஸுஷிரா மற்றைத் தெரிகபோ தசர ணாவும் 
இளிவறு நடீயி னோடு மிகழ்வில் பாற் சொரி யின் பேரே . 


மூன்றாவது வர்க்கம் . 


77 


- ள் . ) நளிகா , வித்ருமலதா , நவீ , தமரீ , சூந்யா , 
நிர்மத்யா , நர்த்தகீ , ஸுஷரா ; கபோதசாணா, நடீ இவை 
பாற்சொரிக் கீரையின் பெயர்கள் . 

( 21 ) 


ஜடாமாஞ்சியின் பெயர் . 
ஜடாபேசி பிசிதா வோடு ஜடிலாமாம் ஸிமிசீ தானும் 
படாக்ருஷ்ண ஜடாக்ர வ்யாதி பகர்பெரு ஹிம்ஸ்ரா மற்றும் 
விடாதநற் றபஸ்வி நீயும் விளங்குறு நளதா வின்ன 
அடாது தீர் நூலோர் கூறும் அவிர்ஜடா மாஞ்சி யின்பேர் . 

( இ - ள் . ) ஜடா , பேசி , பிசிதா , ஜடிலர், மாம்ஸி , மிரீ , 
க்ருஷணஜடா , க்ரவ்யாதி , ஹிம்ஸ்ரா , தபஸ்விநீ , நளதா 
இவை ஜடாமாஞ்சியின் பெயர்கள் . 

( 22 ) 


கந்தமாம்ஸியின் பெயர் . 
கந்தமாம் ஹீயே கேசீ கருதிடும் பூத கேசீ 
நந்தலில் லோம சாவும் நவில்பூத ஜடாபி சாசி 
உந்துபூ தனாவே கேசி யுயர்ந்த மாம்ஸி யின் பேர் 
அந்தர மாம்ஸி யென்று மறைவதோர் பேதமு ண்ட்டல் , 

( இ - ள் . ) கந்தமாம்ஸீ , கேசி , பூதகேசி , லோயர், 
பூதஜடா , பிசாசீ , பூதநா , கேசீ இவை கந்தமாம்ஸியின் 
பெயர்கள் , 

என்று மற்றோர் பேதமு 
முண்டு . 

( 23 ) 


ஆகாசமாம்ஸ் 


கோஷ்டத்தின் பெயர். 
குட்டமே வாப்யம் வியாதி குறிவானீ ரஜம்ரு ஜாவே 
நட்டமில கதம் ரோகம் நவிலுமுத் பலங்கௌ போம் 
கிட்டுபா கலமே ராமம் கிளர்பாரி பத்ர கப்பேர் 
இட்டநன் னூலிற் கூறு மியல்புறு கோஷ்டத்தின்பேர் . 


78 


கண்டு ரத்நாகரம் . 


( இ - ள் . ) குஷ்டம் , வாப்யம் , வ்யாதி : , வாநீரஜம் , 
ருஜா , அகத :, ரோக :, உத்பலம் , கௌபேரம் , பாகலம் , 
ராமம் , பாரிபத்ரகம் இவை கோஷ்டத்தின் பெயர்கள் . (24) 


ரேணுகத்தின் பெயர் . 
கருதிய ரேணு காவே கபிலோலா ராஜ புத்ரீ 
மருவிய பாண்டு பத்னீ மகிழ்கபி லாத்வி ஜாவும் 
திருவமர் ஹரேணு காவும் திகழ்கௌந்தீ நந்தி னீயும் 
பரவுறும் ரேணு கத்தின் பயிலபி தான மாமே . 

--ள் . ) ரேணுகா , கபிலோலா , ராஜபுத்ரீ , பாண் 
டுபத்நீ , கபிலா , த்விஜா , ஹரேணுகா , கௌந்தீ , நந்திநீ 
இவை ரேணுகத்தின் பெயர்கள் . 

( 25 ) 


TC 


தகரவிரையின் பெயர் , 
தகரமே குடிலம் வக்ரம் தகுகாலா னுஸார்யம் தீனம் 
புகரறு நகுஷம் ஜிஹ்மம் புகழ்ந்ருபம் சடமே போற்றும் 
திகழனி ருஜுந தம்மே செப்புகுஞ் சிதமு மின்ன 
பகர்வுறு தகர மூலிப் பண்புறு விரையின் பேரே . 

( இ - ள் . ) தகரம் , குடிலம் , வக்ரம் , காலா நுஸார் 
யம் , தீநம் , நகுஷம் , ஜிஹ்மம் , ந்ருபம் , சடம் , அநிருஜ 
நதம் , குஞ்சிதம் இவை தகாவிரையின் பெயர்கள் . ( 26 ) 

பெருமுத்தகீகாசின் பெயர் . 
பிலவம்வன் னியங்கோ ஈர்த்தம் பேசுஜீர் ணபுஷ்பகம்பின் 
உலவுகோ புடமு மற்றை யுறுபரி பேல்லம் தானும் 
நலஸித புஷ்பம் தாஸ புரத்தொடு குடந்த டப்பேர் 
குலவுபேர் முத்தக் காசின் குறித்திடு நாம மாமே . 

* இதனைக் நாட்டு மிளகென்பர் . 


மூன்றாவது வர்க்கம் . 


79 


( இ - ள் . ) ப்லவம் , வந்யம் , கோநர்த்தம் , ஜீர்ணபுஷ் 
பகம் , கோபுடம் , பரிபேல்லம் , ஸிதபுஷ்பம் , தாஸபுரம் , 
குடந்நடம் இவை பெருமுத்தக்காசின் பெயர்கள் . ( 27 ) 


நகத்தின் பெயர் , 
கரருகம் நகமே சில்பீ கரஜமே ஹனுவும் சுக்தி 
குரமுறு சபமும் சங்கம் கோசீநா கஹனு வென்ப 
உரமுறு சலமு மின்ன வோதிய பெயரு மெல்லாம் 
திரமுறு நகத்தின் பேராய்த் திகழுநர் கணமு மென்ப . 


( இ - ள் . ) கரருஹ :, நக :, சில்பீ , கரஜ:, ஹநு :, சுத்தி :, 
சப :, சங்க :, கோசீ , நாக ஹநு:, சல :, இவை நகம் அல்லது 
நாகணத்தின் பெயர்கள் . 

( 28 ) 


புலி நகத்தின் பெயர் . 
வியாக்கிர நகமே பாதம் வியாக்கிரா யுதமு மற்றை 
வியாக்கிர தலங்கூ டஸ்தம் வியன்வஜ்ர கார கம்மே 
உயாவுறு புடமே அஸ்த்ரம் உரைக்குமிந் நாமம் யாவும் 
தயாவுறு நூலோர் கூறுந் தகும் வ்யாக்ர நகத்தின் பேரே . 


( இ- ள் . ) வ்யாக்ரநகம் , பாதம் , வ்யாக்ராபுதம் , வ்யாக் 
தலம் , கூடஸ்தம் , வஜ்ரகாரகம் , புடம் , அஸ்த்ரம் இவை 
புலிநகத்தின் பெயர்கள் . 

( 29 ) 


சோணகப்புல்லின் பெயர் . 
பிராமணீ தேவீ ஸ்ப்ருக்கா பிசுனாவே தேவ புத்ர 
விராவுநிர் மால்யா வஸ்ருக் விளக்குகோ டிகாமா லா 
துராலறு பஞ்ச முஷ்டி. சொல்லிய வரவு மென் ..! 
பராவுறு நாமம் யாவும் பகர்சோண கப்புல் விற்காம் . 


80 


நிகண்டு ரத்நாகரம் , 


( இ - ள் . ) ப்ரா ( ஹ் )மணி, தேவீ , ஸ்ப்ருக்கர் , பிசுநா , 
தேவபுத்ரீ , நிர்மால்யா , அஸ்ருக் , கோடிகா, மாலாலீ , பஞ் 
சமுஷ்டி :, வதூ : இவை சோணகப்புல்லின் பெயர்கள் .( 30) 


கரியபோளத்தின் பெயர் . 
போளம்நிர் லோ ஹம் பிண்டம் பொருவில்பர்ப் பாமே 

( பௌரம் 
நீளமார் ரஸத்தி னோடு நேருங்கேர் பகமே பின்னும் 
கோளறு நாலி கம்மும் கொள்கந்த ரஸமும் யாவும் 
தாளுறு நூலோர் நாளும் சாற்றிடுங் கரிய போளம் 

( இ - ள் . ) போளம் , நிர்லோ ஹம் , பிண்டம் , பர்ப் 
பரம் , பௌரம் , ரஸம் , கோபகம் , நாலிகம் , கந்தரஸம் , 
இவை கரிய போளத்தின் பெயர்கள் . 

(31) 


மருக்கொழந்தின் பெயர் . 
தமனமே பாண்டு ராகம் தாந்தங்கந் தோத்க டாவும் 
கமமுறு புண்ட ரீகம் கருதுநல் முனித பஸ்வீ 
அமர்ப்ரும்ஹ ஜடாவே மற்றும் யணிருஷி புத்ர கம்மும் 
சுமமுறும் மருக்கொ ழுந்தின் சொல்லிய நாம மாமே . 

( இ -- ள் .) தமத :, பாண்டுராக :, தாந்த :, சுந்தோத் 
கடா , புண்டரீக:, முதி :, தபஸ்வீ , ப்ரும் ஹஜடா , ருஷி 
புத்ரக : இவை மருக்கொழுந்தின் பெயர்கள் . ( 32 ) 


காட்டுமருக்கொழந்தின் பெயர் . 
ஸாதுகந் தானும் ஸாது ஸா துகந் திகம்க்ஷ மாவே 
மோதவ ருஷியுஞ் சாந்த மொழிசாந்தி பரமும் வேறு 
தீதறு தமனத் தோடு திகழ்வன முதல வாய 
ஓதிய பரியா யப்பேர் உறுவன மருக்கொ ழுந்தாம் . 


மூன்றாவது வர்க்கம் . 


81 


( இ- ள் . ) ஸாதுக , ஸாது :, ஸாதுகந்திக:, க்ஷமா, ருஷி : 
சாந்த : ,சாந்திபா:, மற்றும் வந:, தமந : இவைகளின்பர்யாயப 
தங்களின் சேர்க்கையும் காட்டுமருக்கொழுந்தின் பெயர்கள் . 


தண்டுரோசனைக்கிழங்கின் பெயர் . 
கந்தகு டீமு ராவே கந்தமா லினியே தைத்யா 
கந்தாட்யா ஸுரபி பூரி கந்தாவே குடீயு மற்றைக் 
கந்தவ தீயி னோடு கருதுநற் பெயர்கள் யாவும் 
கொந்துறு கூந்தல் நல்லாய் குண்டுரோ சனைக்கி ழங்காம் . 

( இ - ள் . ) கந்தகுடீ , முரா , கந்தமாலிநீ , தைத்யா , 
கந்தாட்யா , ஸுரபி :, பூரிகந்தா , குடீ , கந்தவதீ இவை குண் 
டு ரோசனைக்கிழங்கின் பெயர்கள் . 

( 34 ) 


* தூணியாங்கப்பிசினின் பெயர் . 
சுகபுச்சம் பர் ஹி சூடம் சுகபர் ஹம் விகர்ண மென்ப 
சுகபுச்ச கம்ஹ ரீதம் சொல்சீர்ண ரோம கப்பேர் 
மிகுதௌணே யகமேயன்றி விளங்கிய மயூர சூடம் 
தகுதியாந் தூணி யாங்கப் பிசினுக்கே சாற்று பேராம் . 

( இ - ள் . ) சுகபுச்சம் , பர் ஹிசூடம் , சுகபர் ஹம் , விகர் 
ணம் , சுகபுச்சகம் , ஹரிதம் , சீர்ண ரோமகம் , ஸ்தௌணே 
யகம் மயூர சூடம் இவை தூணியாங்கப்பிசினின் பெயர்கள் . 


கச்சோரத்தின் பெயர் . 
சேம்கம் ரிபுளே சண்டா சேருந்துஷ் பத்ர மாகும் 
ஏமமார் சோர கம்மு மியல்பல சோர கப்பேர் 
தோமில்சங் கிதமுங் கோப நசத்தொடு கண ஹா 

ஸம்மே 
காமுறு கிதவந் தானும் கச்சோ மென்றே காட்டும் . 
* இதனை கம்பிப்பிசின் எனவும் கூறுவர் . 
11 


82 


நிகண்டு ரத்நாகரம் . 


( இ - ள் . ) க்ஷேமக : , ரிபு :, சண்டா , துஷ்பத்ர , சோ 
ரக :, பலசோரக :, சங்கித :, கோபநக :, கண ஹாஸ:, கிதவ :, 
இவை கச்சோரத்தின் பெயர்கள் . 

( 36 ) 


கல்பாசியின் பெயர் . 
காலானு ஸார்ய கந்தான் கருதுசை லேயம் வ்ருத்தம் 
மேலாய பலிதஞ் சீர்ணம் மிகுசிலோத் பவம்சி லாத்ரு 
கோலிய சிலாபுஷ் பம்மே குறிசிலர் தத்ரு தானும் ( பேர் . 
நூலோர்சொல் ஸ்தவிரத் தோடு நுவன்றிடுங் கல்பா சிப் 

( இ - ள் . ) காலா நுஸார்யகம் , சைலேயம் , வருத்தம், 
பலிதம் , ஜீர்ணம் , சிலோத்பவம் , சிலாத்ரு , சிலாபுஷ்பம் , 
சீலாதத்ரூ, ஸ்தவிர : இவை கல்பாசியின் பெயர்கள் . ( 37 ) 


* ஏலவாலுகத்தின் பெயர் . 
திருடம் துர் வர்ணத் தோடு திரமுறும் ஹரிவா லூகம் 
மருவுவா லுகங்க பித்தம் வளரேலா வாலு கம்மாம் 
பெருகுமா லூகமேல் வாலு கத்தொடு பேசு மின்ன 
வரும்பிர ஸரத்தி னோடு வயங்கேல வாலு கப்பேர் . 

( இ - ள் . ) த்ருடம் , துர்வர்ணம் , ஹரிவாலூகம் , வாலு 
கம் , கபித்தம் , ஏலாவாலுகம் , ஆலூகம் , ஏல்வாலுகம் , ப்ர 
ஸா : இவை ஏலவாலுகம் என்னும் கந்தத் திரவியத்தின் 
பெயர்கள் . 

( 38 ) 
சரளதேவதாருவின் பெயர் . 
சாளமே பூதி காஷ்டம் தகும்ஸ்னிக் ததாரு வாகும் 
திரளுறு சிடாமா ரீச பத்ரகம் தீப வ்ருக்ஷம் 
வரளறு பித்தத் துருமம் வருபெய ராய வின் 
சரளதேவதாரு வின் பேர் என்றனர் சான்றோர் தாமே . 


ன 


* இதனை முசுமுசுக்கை எனக்றுவாரு முளர் . 


மூன்றாவது வர்க்கம் . 


83 


( இ - ள் . ) ஸரள :. பூதிகாஷ்டம் , ஸ்நிக்த தாரு , சிடா , 
மாரீசபத்ரக :, தீபவ்ருக்ஷ:, பித்தத்ரும : இவை சரள தேவ 
தாருவின் பெயர்கள் . 

( 39 ) 
இதனை ஜோதிவிருக்ஷ மெனபோகர் நிகண்டு கூறும் . 


* ஏழிலைப்பாலையின் பெயர் . 
சத்திர பர்ணஞ் சுக்தி பர்ணமே சப்த பர்ணம் 
சுத்தமாங் கூட புஷ்பம் சொல்லுசப் தச்ச தம்மாம் 
ஒத்தசால் மலீபத் ரஞ்சு பர்ணக முரைக்கு மின்ன 
உத்தம நூலோ ரேத்து முயரேழி லைப்பா லைப்பேர் . 

( இ - ள் . ) சத்ரபர்ண :, சுத்திபர்ண :, சப்தபர்ண :, 
கூடபுஷ்பம் , சப்தச்சத :, சால்மலீபத்ர:, ஸுபர்ணக : 
இவை ஏழிலைப்பாலையின் பெயர்கள் . 

( 40 ) 


கொம்பரக்கின் பெயர் . 
பலங்கஷா ரத்தா தீப்தி பரவுலா க்ஷாக்ஷ தக்னீ 
துலங்கிய க்ருமிஜா வோடு த்ருமவ்யாதி ஜதுவு மாகும் 
இலங்குநல் ரங்க மாதா வியம்புறு மலக்த கப்பேர் 
விலங்கலா வறத்து நுலோர் விளம்புகொம்பரக்கின் பேசே . 

( இ - ள் . ) பலங்கஷா, ரக்தா , தீப்தி :, லாக்ஷா , க்ஷத 
க்நீ , க்ருமிஜா , த்ரும் :, வ்யாதி , ஜது , ரங்கமாதா , அலக்தக : 
இவை கொம்பரக்கின் பேர்கள் 

( 41 ) 


கீழ்க்காய் நெல்லியின் பெயர் . 
தாமல கீயே தாலீ 

தாலீ தபாலமே தமாலி நீயும் 
வாமமார் பூதாத் ரீயே வருபூவா மலக் தானும் 
தோமறு விதுன்ன பூதா துன்றிய தமகம் பின்னும் 
எமுறு மஜடா வின்ன வியம்:- கீழ்க்காய்நெல் லிப்பேர் . 

* இதனை எழிலைப்புன்ன பென போ -நி. கூறும் . 


84 


நிகண்டு ரத்நாகரம் . 


( இ- ள் . ) தாமலகீ , தாலீ , தமாலம் , தமாலிநீ , பூதா 
த்ரீ , பூவாமலகீ , விதுந்நபூதா , தமகம் , அஜடா இவை 
கீழ்க்காய் நெல்லிப் பெயர்கள் . 

( 42) 


லாமஜ்ஐகத்தின் பெயர் . 
லவம்லகு சுநாலஞ் சீக்ரம் லாமஜ்ஜ கமுமா மற்றை 
தவமுறு தீர்க்க மூலம் நண்ணிய வம்ருணா ளம்மே 
குவவுறு குணமா ரிஷ்டி காபத கம்மே கூறும் 
தவற்று ஜலாச்ர யந்தான் தழுவுலா மஜ்ஜ கப்பேர் . 


- ள் . ) லவம் , லகு , ஸுநாளம் , சீக்ரம் , லாமஜ்ஜ 
கம் , தீர்க்கமூலம் , அம்ருணாளம் , இஷ்டிகாபதகம் , ஜலாச்ா 
யம் இவை லாமஜ்ஜகத்தின் பெயர்கள் . 

( 43 ) 


பத்மகத்தின் பெயர் . 
பாடலா பீத சக்தம் பத்மகம் மலயச் சாரு 
தேடருஞ் சீத வீர்யம் தெளிமருத் பவமு மென்ப 
நாடுபுஷ் பகவர் ணந்தான் நாட்டுசுப் பிரபமும் யாவும் 
வீடறு பத்ம கத்தின் விளங்குநன் னாம மாமே . 


( இ- ள் . ) பாடலா , பீதரக்தம் , பத்மகம் , மலயசாரு , 
சீதவீர்ய : மருத்பவ:, புஷ்பகவர்ண : ஸுப்ரப : இவை 
பத்மகத்தின் பெயர்கள் . 

( 44 ) 


காட்டாத்தியின் பெயர் . 
தாதகீ தாம்ப்ர புஷ்பி தகுமத்ய வாஸி நீயும் 
மோதவ வன்னி புஷ்பா முற்றுபார் வதீயா தானும் 
கேதந்தீர் சுபிக்ஷா வோடு கிளர்குஞ்ச ராவும் பின்னும் 
ஓதுமிந் நாமம் யாவு முயர் காட்டாத் தியினற் பேரே . 


மூன்றாவது வர்க்கம் . 


85 


( இ - ள் . ) தாதகீ , தாம்ரபுஷ்பீ , மத்யவாஸிநீ , வஹ்நி 
புஷ்பா , பார்வதீயா , ஸுபிக்ஷா, குஞ்ஜரா இவை காட் 
டாத்தியின் பெயர்கள் . 

( 45 ) 


ப்ரபௌண்டரீகத்தின் பெயர் . 
சானுஜம் சிதபுஷ்பம்மே சக்ஷஷ்யம் சுபுஷ் . மற்றை 
* ஆனுஜம் , ஸ்ரீபுஷ் பம்பின் அமர்புண் டரீய கம்மும் 

தனுறு புண்டர் யந்தான் தெரிபிர பௌண்ட ரீகம் 
ஊனமில் புலவர் கூறும் உயர்பிர பௌண்ட ரீகம் , 

ள் .) ஸா நுஜம் , ஸிதபுஷ்பம் , சக்ஷுஷ்யம் , ஸு 
புஷ்பம் , அநுஜம் , ஸ்ரீபுஷ்பம் , புண்டரீயகம் , புண்டர்ய :, 
ப்ரபெபெளண்டரீகம் இவை ப்ரபௌண்டரீக மெனும் ஒரு 
வகைத்தாமரையின் பெயர்கள் . 

( 46 ) 


கச்சோரத்தின் பெயர் . (கிச்சிலிக்கிழங்கின் பேதம் ) 
வேதமுக் கியம்ஸ டீயும் விளங்குத்ரா விடமுங் கார்ச்யம் 
ஏதமில் கந்த மூலம் இலங்குதுர் லபமு மேற்கும் 
பேதமில் கர்ச்சூரம்பின் பேசுமிப் பேர்கள் யாவும் 
தீதறு நூலிற் கூறும் தெளிகச்சோ ரத்தின் பேரே . 

( இ --- ள் . ) வேதமுக்ய :, ஸடீ , த்ராவிடம்:, கார்ச்ய : , 
கந்தமூல:, துர் லட :, கர்ச்சூர : இவை கச்சோரத்தின் 
பெயர்கள் . 

( 47 ) 
மனோசிலையின் பெயர் . 
கலா மனோஜ் ஞாகோலி காகோலா நாக ஜிஹ்வா 
சிலாவொடு மனச்சி லாவும் தெரிமனோ குப்தா தானும் 
உலாவிய மனோஹ்வா மற்றை யுதவுறு குனடீ யின்ன 
நிலாவுசீர் மனோசி லைக்கே நிகழ்த்திடு நாம மா மே . 

* அநுஜம் நீட்டல் . 


12 


86 


நிகண்டு ரத்நாகரம் . 


கலா , மநோஜ்ஞா, நேபாலிகா , கோலா , 
நாகஜிஹ்வா, சிலா , மந :சிலா , மநோகுப்தா , மந : , குநடீ 
இவை மனோசிலையின் பெயர்கள் . 

( 48 ) 


ஈயசிந்தூரத்தின் பெயர் . 
சிந்தூரம் ரக்த ரேணு திகழ்ச்ருங்கா ரபூஷணம்மே 
நந்தலில் நாக கர்ப்பம் நாகஜம் வசந்த முன்னே 
தந்திக முத்ஸ வம்பின் தயங்குமண் டனப்பேர் தானும் 
வந்திடு மீய சிந்தூ ரத்தினை வழுத்தும் பேரே . 


ஸிந்தூரம் , ரக்தரேணு:, ச்ருங்காரபூஷ 
ணம் , நாககர்படம் , நாகஜம் , வஸந்தோத்ஸவமண்டகம் 
இவை சுயசிந்தூரத்தின் பெயர்கள் . 


( 49 ) 


ஸௌராஷ்ட்ரமண்ணின் பெயர் . 
சங்காவே காங்க்ஷ காக்ஷி தகும்சுர ம்ருத்தி காவும் 
மங்காஸௌ பாண்ட்ரீ துல்யா மருவும்ருத் ஸ்நாமி ருத்ஸா 
பொங்ககுதல் லமிர்தா வோடு பொருந்துசு ராஷ்ட்ர ஜாவும் 
துங்கநன் னூலோர் கூறும் துவரியே யன்றி மற்றும் . 


( இ - ள் . ) ஸங்கா , காங் , கா r , ஸ ரம்ருத்திகா , 
ஸௌராஷ்ட்ரீ , துல்யா , மருத்ஸ்நா , ம்ருத்ஸா , அம்ருதா , 
ஸ ராஷ்ட்ரஜா , துவரீ ; 

( 5 ) 


முற்றிய மிருத்திகா மொழிபு மாடக 
உற்றஜி தாபடி காவு ரைத்திடும் 
கற்றம்ரு தாலகம் கருது பேரெலாம். 
பெற்றளௌ ராஷ்டிர மண்ணின் போர்களாம் . 


மூன்றாவது வர்க்கம் 


87 


( இ - ள் . ) ம்ருத்திகா, ஆடகீ , அஜிதர் , படிகா , ம்ரு 
தாலகம் இவை ஸௌராஷ்ட்ரமண்ணின் பெயர்கள் . ( 51 ) 


கந்தகத்தின் பெயர் . 
கந்தகம் பலிவத் ஸாவே கந்தாச்மா பூதி கந்தம 
கந்தமா தனமே கந்த பாஷாணம் பலியே காட்டும் 
முந்திய தாது ஹாவும் மொழியும்லே லீனந் தானும் 
கந்தகத் தின்பே ரென்றே கருதுவர் பெரிதா நூலோர் . 


( இ - ள் . ) கந்தக , பலிவத்ஸா , கந்தாச்மா , பூகிகந்த , 
கந்தமாதா:, கந்தபாஷாண :, பலீ , தாது ஹா , லேலீரு : 
இவை கந்தகத்தின் பெயர்கள் 


(52 ) 


வும் 


மாசிக்காயின் பெயர் . 
அம்பிகா கஷாயா வோடு மம்பஷ்டா மாசி கா 
அம்பாவம் பஷ்ட காவும் அம்பாலி காவே தானும் 
வம்புறும் மயூரி காவே வன் முக வாசி காவும் 
நம்புறு மாசிக் காயின் நல்லபே ராகு மென்ப . 


( இ - ள் . ) 

ள் . ) அம்பிகா , கஷாயா , அம்பஷ்டா , மாசிகா , 
அம்பா , அம்பஷ்டகா , அம்பாலிகா , மயூரிகா , முக்வாசிகா 
இவை மாசிக்காயின் பெயர்கள் . 

( 5 ) ) 


தேன் மெழகின் பெயர் . 
மதனகம் மதுஜம் மாக்ஷி காச்ரயம் மதுசே ஷந்தான் 
விதமுறு மதுகம் ஸிக்தம் விளம்புலிக் தகமு மாகும் 
உதிதரு மதூத்தி தம்பின் உதவுநல் மதூச்சிட் டர்பேர் 
பசிதரு நூலோர் சொன்ன மருவுதேன் மெழுகின் காலம் . 


88 


நிகண்டு ரத்தாகாம் . 


( இ - ள் . ) மதாகம் , மதுஜம் , மாக்ஷிகாச்ரயம் , மது 
சேஷம் , மதுகம் , ஸிக்தம் , ஸிக்தகம் , மதத்திதம் , மதுச் 
சிட்டம் இவை தேன்மெழுகின் பெயர்கள் . (54) 


வெள்ளைக் குங்கிலியத்தின் பெயர் . 
சாலமே லலனம் ராளம் சாலகிர் யாஸம் சாற்றும் 
கோலமார் யக்ஷ தூபம் குலவுமக் நிவல்ல பந்தான் 
மேலுறுங் க்ஷணமே பின்னும் மிகுகல கலோத்ப வம்மே 
கோலும்ஸர் ஜாஸம் வெள்ளைக் குங்கிலி யத்தின் பேராம் . 


-ள் . ) சால : , லலன : , ராள் : , சாலநிர்யாஸ் , யக்ஷ 
தூய :, அக்நிவல்லப் :, க்ஷண :, கலகலோத்பல :, ஸர்ஜரஸ : 
வை வெள்ளைக்குங்கிலியத்தின் பெயர்கள் . 

( 55 ) 


அன்னபேதியின் பெயர் . 
காதுகா ஸ்ஸஸமே தழுவு 

கேஸரம் 
மேதகு தப்தலோ மசமும் விறிய 
ஒதுகா ஸீலமே 

யுதவு 

பேரெலாம் 
பேதுறு மன்னத்தின் பேதிப் பேராம் . 


இ - ள் .) தாதுகாஸிஸம் , கேஸாம் , தப்தலோமசம் , 
காஸிலம் இவை அன்னபேதியின் பெயர்கள் , ( 56 


புஷபகாஸிஸத்தின் பெயர் . 
நேத்திரௌ ஷதமே யோஜ்யம் நீலம்ருத் திகாவு மாகும் 
காத்திடு மலீம லந்தான் கருதுபுஷ் பகாணீ ஸம்மே ( ரும் 
ஏத்துவத் ஸகம் ஹ்ருஸ் வம்பின் னெழிலுறு விஷத பே 
சாத்திர முரைத்தோர் கூறும் தகுபுஷ்ப காஸி ஸம்மாம் . 


மூன்றாவது வர்க்கம் 


89 


இ - ள் . ) நேத்ரௌஷதம் , யோஜ்யம் , நீலம்ருத்தி 
கர் , மலீமஸ்ம் புஷ்பகாஸிஸம் , வத்ஸகம் ஹ்ரஸ்வம் , விஷ 
தம் இவை புஷ்பகாஸிஸத்தின் பெயர்கள் . 

( 57 ) 


மைசாக்ஷியின் பெயர் , 
குக்கு , லு ஜடாயு துர்க்கம் குறுகிடும் மஹிஷா க்ஷந்தான் 
தக்கநக் தஞ்ச ரம்பின் தழுவிய பலங்க ஷாவும் 
மிக்ககௌ சிகமே கால நிர்யாஸம் சிவமே மேவும் 
புக்கிடு புரமும் போற்றும் புனிகமை சாவி யின்பேர் . 


( இ - ள் . ) குக்குலு:, ஜடாயு :, துர்க்க :, மஹிஷாக்ஷ: 
நக்தம்சர :, பலங்கஷா, கௌசிக :, காலநிர்யாஸ :, சிவ :, புர : 
இவை மைசாக்ஷியின் பெயர்கள் , 

( 58 ) 


கண தக்தலுவின் பெயர் . 
பலங்கஷம் வம்ச பீதம் பாவிய ரஸம் ஸ்வர்ணம் 
இலங்குகந் தராஜ மேற்கும் எழில்கண குக்கு லுப்பேர் 
கலங்கலில் கனகம் ஸ்வர்ண கணத்தொடு கருதும் யாவும் 
நலங்கிள ராயு ணூலோர் நவில்கண குக்கு லுப்பேர் . 

( இ - ள் . ) பலங்கஷ :, வம்சபீத :, ஸரஸ :, ஸ்வர்ண :, 
கந்தராஜ :, கணகுக்குலு:, கநக :, ஸ்வர்ணகண் : இவை 
கணகுக்குலுவின் பெயர்கள் .. 

( 59 ) 


மரத்து வெள்ளையின் பெயர் . 
பாலிந்தம் தீக்ஷ்ண கந்தம் பலீசுகுந் தரமு மாகும் 
மூலமார் சிகரீ யோடு மொழியுங்குந் துருகப் பேரும் 
பாலகுந் துருவி னோடு பகர்குந்த்ர கோபு ரம்மே 
கோலுபீ ஷணம்ம ரத்து வெள்ளையைக் கொள்ளும் பேராம் 


23 


90 


நிகண்டு ரத்தாகரம் . 


( இ - ள் . ) பாலிந்த , தீக்ஷ்ணகந்த :, பலீ , ஸுகுந் 
தர :, சிகரீ , குந்துருக :, குந்துரு:, குந்த்ரகோபுர:, பீஷண : 
இவை மரத்து வெள்ளையின் பெயர்கள் . 


( 60 ) 


ஆனைவணங்கியின் பெயர் , 
சல்லகீ கஜப க்ஷாவே தழுவுகுந் துருகி யோடு 
வல்லகீ சுஸ்ர வாவும் வருமச்வ மூத்ரீ ஹ்லாதா 
பல்லவ மஹோ ணாவும் பழிச்சுதற் சுரபி தானும் 
சொல்லுகுஞ் சரவ ணங்கிச் சூழ்பெய ராகு மென்ப . 


( இ - ள் . ) லல்லகீ , கஜபக்ஷா , குந்துருகீ , வல்லகீ , 
ஸுஸ்ரவா , அச்வமூத்ரீ , ஹ்லாதா, மஹேரணா, ஸுரபி : 
இவை ஆனைவணங்கியின் பெயர்கள் . 

( 61 ) 


கம்பில்லத்தின் பெயர் . 
ரஞ்சனம் லோஹி தாங்கம் ரக்தசூர் ணகமும் நாட்டும் 
உஞ்சுகம் பில்லம் ரேசீ யுறுரேச னகமு மாகும் 
எஞ்சலில் ரக்தாங் கம்பின் னெழில்கம்பில் லகப்பேர் தானும் 
புஞ்சமார் கம்பில் லத்தின் புகழ்பெறு நாம மாமே . 


( இ - ள் .) ரஞ்ஜா :, லோ ஹிதாங்க :, ரக்தசூர்ணக : 
கம்பில்ல , ரேசீ , ரேசநக : , ரக்தாங்க : , கம்பில்லக : இவை 
கம்பில்லத்தின் பெயர்கள் . 

( 62) 


கங்குஷ்டத்தின் பெயர் . 
சோதனம் புலகம் ஹ்ராஸம் தோமறுங் கால குஷ்டம் - 
ஏதமில் விரங்கம் மற்றை யெழிலுறு கங்குஷ் டம்மே 
தீதறு மிரேச கந்தான் திகழ்கால பால கம்பின் 
ஒதுரங் ககாய கம்மும் உற்றகங் கஷ்டத் தின்பேர் . 


மூன்றாவது வர்க்கம் . 


91 


( இ - ள் . ) -சோதகம் , புலகம் , ஹ்ராஸம் , காலகுஷ் 
டம் , விரங்கம் , கங்குஷ்டம் , ரேசகம் , காலபாலகம் , ரங்க 
நாயகம் இவை கங்குஷ்டத்தின் பெயர்கள் . 

( 63 ) 


சேராங்கொட்டையின் பெயர் . 
பல்லாதம் தருவே யக்னி பகரருஷ் கரமுங் குற்றம் 
நில்லாத தபன மக்னி முகத்தொடு தஹனம் நேரும் 
பல்லாத கம்ம ருஷ்கம் பயில்வீர தருவு மின்ன [ பேர் . 
நல்லார்கள் மகிழ்ந்து நாளும் நவில்சேராங் கொட்டை யின் 

( இ - ள் . ) பல்லாத :, அக்நிதரு:, அருஷ்கா :, தபா :, 
அக்நிமுக :, தஹந : 

பல்லாதக : , அருஷ்க:, வீரதரு : 
இவை சேராங்கொட்டையின் பெயர்கள் . 

(64 ) 


துத்தத்தின் பெயர் . 
துத்தங்கர்ப் பரிகா துத்தம் துத்தகம் சிகிகண் டம்மே 
துத்தமாம் மயூா க்ரீவம் தூயநல் லமிர்தா சங்கம் 
சுத்தகர்ப் பரீதுத் தங்கர்ப் பரீதுத்த கமுமே மற்றை 
நித்தமார் நேத்திரத்தின் நிர்மல காரி பேதம் . 

( இ - ள் . ) துத்தம் , கர்ப்பரிகாதுத்தம் , துத்தகம் , சிகி 
கண்டம் , மயூரக்ரீவம், அமிர்தா ஸங்கம் இவை துத்தத்தின் 
பெயர்கள் . கர்ப்பரீதுத்தம் , கர்ப்பரீதுத்தகம் , நேத்ரநிர்ம 
லகாரீ இவைகள் துத்தத்தின் வேறு இனத்தின் பெயர்கள் 

( 65 ) 
பொன்னிமிளையின் பெயர் . 
ஹமமா க்ஷிகமா வர்த்தம் ஏதமில் மதுதா துப்பேர் 
தோமறு தாபி ஜம்பின் துன் னுமா க்ஷிகமே தாது 
ஏமுறு தாப்பி யந்தான் இனியதா துமாக்ஷி கம்மே 
தேமுறு ஸ்வர்ண மாக்ஷி கத்தினற் றெளிந்த பேரே . 


. 


* 


92 


நிகண்டு ரத்நாகரம் . 


( இ - ள் . ) ஹேமமாக்ஷிகம் , ஆவர்த்தம் , மதுதாது , 
தாபிஜம் , மாக்ஷிகதாது , தாப்யம் , தாதுமாக்ஷிகம் - இவை 
ஸ்வர்ணமாக்ஷிக மென்னும் பொன்னிமிளையின் பெயர்கள் , 


ஸௌவீராஞ்சனத்தின் பெயர் . 
அஞ்சனம் மேச கம்ஸௌ வீரமே யமையுங் க்ருஷ்ணம் 
எஞ்சலில் யாமு னேயம் இயம்புநல் ஸ்ரோதோ ஜம்மே 
துஞ்சிடாக் கபோதம் தானும் சுவீரஜம் ஸாரி தம்மும் 
விஞ்சிய வஞ்ச னத்தின் விளங்குதன் னாம மாமே . 


இ - ள் . ) அஞ்சநம் மேசகம் , ஸௌவீரம் , க்ருஷ் 
ணம் , யாமுநேயம் , ஸ்ரோதோஜம் , கபோதம் , ஸுவீர 
ஜம் , ஸாரிதம் இவை ஸௌவீராஞ்சனத்தின் பெயர்கள் . 


கடல் துரையின் பெயர் . 
பேனமே யுததி பேனம் பெருகிய சமுத்ர பேனம் 
தீனமில் சுஷ்கா சுஷ்சும் தெரியு நற் பயோதி ஜம்பின் 
வானமார் சாக ரத்தின் மலமென வழுத்து மின்ன 
ஊனமில் கடலிற் றோன்று முயர்கட னுரையின் பேரே . 

( இ - ள் . ) பேரும் , உத்திபேதம் , ஸமுத்ர பேரும் , 
சுஷ்காசுஷ்கம் , பயோதிஜம் , ஸாகரமலம் இவை கடல் நுரை 
யின் பெயர்கள் . 

( 68 ) 


நீலாஞ்சனத்தின் பெயர். 
பேர்பெறுங் கும்ப காரீ பெருகுத்ருக் ப்ரஸாதா வோடு 
சீர்பெறு குலத்தி காலோ சனஹிதா சொல்கு லாலி 
எர்பெறு மலாப ஹாவும் இயல்சக்ஷஷ்யாவு மின்ன 
தீர்வுறு நூலோர் கூறும் தெரிநீலாஞ் சனத்தின் பேராம் . 


93 


மூன்றாவது வர்க்கம் . 


( இ - ள் ) கும்பகாரீ , த்ருக்ப்ரஸாதா , 

த்ருக்ப்ரஸா தா , குலத்திகா , 
லோசாஹிதா, குலாலீ , மலாபஹா, சக்ஷுஷ்யா இவை 
நீலாஞ்சனத்தின் பெயர்கள் . 

(69 ) 


ரஸாஞ்சனத்தின் பெயர் , 
ரஸகர்ப்பம் ரஸஜா தம்மே ரஸோத்பவம் ரஸாக் ரியம்மே 
நசையுறு தார்க்ஷய சைலம் நவில்ரஸாஞ் சனமும் மற்றை 
வசையில்தார் வீக்கு வாத ஸமுத்பவம் வயங்கு மின்ன 
அசைவறு ரஸாஞ்சனத்தி னபிதான மாகு மென்ப . 

(( இ -- ள் . ) ரஸகர்ப்பம் , ரஸஜாதம் , ரஸோத்பவம் , 
ரஸ க்ர்யம் , தார்க்ஷயசைலம் , ரஸாஞ்ஜநம் , தார்வீக்வாத 
ஸ்முத்பவம் இவை ரளாஞ்சனத்தின் பெயர்கள் . ( 70 ) 

புஷ்பாஞ்சனத்தின் பெயர் . 
ரீதிஜம் ரீதி புஷ்பம் ரீதிகு ஸுமமே யாகும் 
சேதமில் புஷ்ப கேது செறிகுஸு மாஞ்ச னம்மே 
சோதிபுஷ் பாஞ்ச னம்பின் சொல்லிய கௌஸும் பந்தான் 
ஓதுபௌஷ் பிகத்தோ டின்ன வுயர் புஷ்பாஞ்சனப்பே 

(ராகும் . 
( இ - ள் . ) ரீதிஜம் , ரீதிபுஷ்பம் , ரீதிகுளமம் , புஷ் 
பகேது . , குஸுமாஞ்ஜநம் , புஷ்பாஞ்ஜநம் , கௌம்பம் , 
பௌஷ்பிகம் இவை புஷ்பாஞ்சனத்தின் பெயர்கள். ( 71 ) 


ஸ்ரோதோஞ்சனத்தின் பெயர் . 
வன்மீகசீர்ஷம் ஸ்சோதோஞ்சனம் வாரி பவமும் பின்னும் 
சொன்மிகு கபோத ஸாரம் துணையில்ஸௌ வீர ஸாரம் 
நன்முனி ஸம்ஹி தாஹ்வம் நவில்ஸ்ரோத நதீய வந்தான் 
பன்னுஸ்சோ தோத்ப வம்மும் பகர் ஸ்ரோதோஞ் சனப் 

- பேரென் . 


94 


நிகண்டு ரத்நாகரம் . 


( இ - ள் . ) வல்மீகசீர்ஷம் , ஸ்ரோதோஞ்ஜநம் , வாரி 
பவம் , கபோதஸாரம் , ஸௌவீரஸாரம் , முநிஸம் ஹிதாஹ் 
வம் , ஸ்ரோதந்தீபவம் , ஸ்ரோதோத்பவம் இவை ஸ்ரே 
தோஞ்ஜனத்தின் பெயர்கள் . 

(72) 


சிலாஜதுவின் பெயர் . 
தாதுஜம் திதியி னோடு தகுசிலா ஜதுவுமாகும் 
தீதறு மச்ம ஜந்தான் திகழத்ரி ஜசை லேயம்மே 
ஒதுஜத் வச்ம ஜம்மே யுறுகிரி ஜாச்ம ஜப்பேர் 
ஏதமில் நூலோர் கூறும் இருஞ்சிலா ஜதுவின் பேராம் . 

( இ - ள் . ) தாதுஜம் , திதி , சிலாஜது , அச்மஜம் , அத்ரி 
ஜம் , சைலேயம் , ஜத்வச்மஜம் , கிரிஜாச்மஜம் இவை சிலாஜ 
துவின் பெயர்கள் . 

( 73 ) 


காவி , சுவர்ணகாவி இவைகளின் பெயர் . 
தாமிர தாது ரக்த தாதுவே கைரி கம்மே 
தோமறு கவேது கம்மும் சொல்பாஷா ணகைரி கந்தான் 
ஏமுறு காவிக் கல்லாம் இரும்சுவர் ணகைரி கம்பின் 
வாம ரக்தகம்மு மின்ன வயங்குபொன் காவிக் கல்லாம் . 

( இ - ள் ) தாம்ரதாது :, ரக்த தாது ;, கைரிகம் , கவே 
துகம் , பாஷாண கைரிகம் இவைகாவிக்கல்லின் பெயர்கள் . 
ஸ்வாணகைரிகம் , ரக்தகம் இவை ஸ்வர்ண காவிக்கல்லின் 
பெயர்கள் , 

( 74 ) 
தேற்றங் கொட்டையின் பெயர் .. 
கதகமே சேத னீயம் கதபலம் கதமே மற்றை 
இதமுறு கின்ற வம்புப் ரஸாதன பலமும் ஏற்கும் 
துதைசில க்ஷணமும் நன்கு சொல்நேத்ர விகார ஜித்தும் 
மதியுறு தேற்றாங் கொட்டை மருவிய நாம மாகும் 


மூன்றாவது வர்க்கம் . 


95 


( இ - ள் . ) கதகம் , சேதநீய :, கதம் , கதபலம் , 
அம்புப்ரஸாதகபலம் , ச்லக்ஷணம் , நேத்ரவிகாரஜித் இவை 
தேற்றாங் கொட்டையின் பெயர்கள் . 

( 75 ) 


லோதாப்பட்டையின் பெயர் . 
லோத்ரமே ரோத்ரம் பில்லீ லோபமில் காண்ட ஹீனம் 
ஏத்துசா பரகம் பின்னும் எழில் தரு திரீட கந்தான் 
சேர்த்தநற் றிலகம் சம்பா பாதபம் தில்வ கப்பேர் 
மீத்தரு நூலிற் கூறும் வியன்லோத்ரப் பட்டையின் பேர் . 

( இ - ள் . ) லோத்ர : , ரோத்ர , பில்லி , காண்டஹீ . , 
சாபாக : தரு:, திரீடக : , திலக :, சம்பரபாதப :, தில்வக . 
இவை லோத்ரப்பட்டையின் பெயர்கள் . 

( 76) 


வெள்ளை லோத்ரப்பட்டையின் பெயர் . 
வல்கலம் ஜீர்ண பர்ணம் வளரக்ஷி பேஷ ஜந்தான் 
பல்குப்பட் டிகாரோத் ரம்மே பகர்ஸ்தூல வல்க லம்பின் 
சொல்ப்ருஹத் பர்ணம் பட்டீ சுவேதலோத் திரப்பேர் 


லாக்ஷா 


நவ்ப்ரஸா தனமும் மற்றைக் க்ரமுகமும் நாட்டு மப்பேர் . 

( இ - ள் .) வல்கல :, ஜீர்ணபர்ண :, அ V பேஷஜ:, 
பட்டிகாரோத்ர :, ஸ்தூலவல்கல . , ப்ருஹத்பர்ண் : , பட்டீ , 
லாக்ஷாப்ரஸாதந :, க்ரமுக : இவை வெள்ளைலோதரப்பட் 
டையின் பெயர்கள் , 

77 ) 
சங்கின் பெயர் . 
சங்கமே தீர்க்க நாதம் சாற்றிடும் ஜலதம் கம்பு 
தங்குஸஸ் வரமே வாரி பவத்தொடு தவள மேற்கும் 
பொங்குதீர்க் கநிஸ்வ னம்மே புகழும் ஸ்ரீ விபூஷ ணந்தான் 
வங்கநீர்ச் சங்கின் பேரா வழுத்துவர் மேலோர் தாமே , 


96 


நிகண்டு ரத்நாகரம் , 


இ - ள் . ) சங்க : தீர்க்கநாத . , ஜலத , கம்பு :, ஸஸ் 
வர :, வாரியவ :, தவள :, தீர்க்கநிஸ்வந :, ஸ்ரீவிபூஷண : 
இவை சங்கின் பெயர்கள் . 

( 78 ) 


வெற்றிலையின் பெயர் . 
பகுலாபத் ராவ னந்தா பாதாள வாளி நீயும் 
தகுமமிர் தாஜீ வந்தி தாம்பூலி நாக வல்ஸ் 
மிகுசப்த சிராவே தானும் மேவுஸொம் யாப லாவும் 
நகுகாம ஜனனீ ஹ்ருத்யா நாகர்ஹ்பா ரஞ்ச னீயும் .. 

( இ - ள் . ) பஹுலா, பத்ரா , அநந்தா , பாதாளவா 
ஸிநீ அம்ருதா , ஜீவந்தீ , தாம்பூலீ , நாகவல்லீ , ஸப்தஸிரா , 
ஸௌம்யா , பலா , காமஜநநீ , ஹ்ருத்யா நாகாஹவா , 
ரஞ்ஜ ; 

( 79 ) 


சிரமபங் சனியா மோத ஜனனீதே வப்ரி யாவும் 
மருவுதாம் பூல வல்லீ யாவனதா னவப்ரி யாவும் 
தரமுறு காம தாவே முகராக கரீயும் சாற்றும் 
கரவில்தீக்ஷ்ணமஞ்சரீதே கதாவும் வெற்றிலைப்போராமே . 


. 


ள் . ) சரமபஞ்ஜநீ , ஆமோதஜநநீ , தேவப்ரியா 
தாம்பூலவல்லீ , யாவநீப்ரியா , தாநவப்ரியா , காமதா , முக 
ராககரீ , தீக்ஷ்ணமஞ்ஜரீ , தேஹதா இவை வெற்றிலையின் 
பெயர்கள் . 

( 801 
சுண்ணாம்பின் பெயர் . 
பித்தக்னங் குடஜம் சுக்தி யாதிஜம் பித்த தம்மாம் 
ஒத்தவா தாப ஹம் மே உயரர்க்காஹ் வயஞ்சோ பக்னம் 
சுத்தஸ்பா டிக்ய ஜலஜஞ் சூர்ணம் சைலாஹ்வ யந்தான் 
நத்திய திருட் தந்த பங்க்திஜ னன மே யன்றி . 


மூன்றாவது வர்க்கம் . 


97 


( இ - ள் . ) பித்தக்கம் , குடஜம் , சுக்தியாதிஜம் , கபஹா, 
வாதாபஹம் , அர்க்காஹ்வயம் , சோபக்நம் , ஸ்பாடிக்யம் , 
சூர்ணம் , ஜலஜம் , சைலாஹ்வயம் , த்ருடதந்தபங்க் 
திஜநநம், 

( 8 ) 


நலமுறு பலாக்கி முன்சேர் ருசிதங்குல் மக்னம் நாடும் 
நிலவுமர் ஜுனவி ருக்ஷ ஜத்தொடு ருச்ய தம்நேர் 
இலகுறு கரஞ்சங் கூடும் ஜனிதமு மியம்பு மின்ன 
உலைவறுஞ் சுண்ணாம் பிற்கே யுரைத்திடும் நாம மாமே . 

( இ - ள் . ) பலாக்நிருதம் , குல்மக்கும் , அர்ஜுந வ்ரு 
சுஜம் , ருச்யதம் , கரஞ்ஜ ஜதிதம் இவை சுண்ணாம்பின் 
பெயர்கள் . 

(82 ) 


கிளிஞ்சிலின் பெயர் . 
ஜிங்கிணீ பார்வ தேயா சேருநல் ஜிஞ்ஜி ணீயும் 
பொங்குமோ தகீயு மற்றும் புகல்சுநீர் கோஷா தானும் 
அங்குட மஞ்ஜ ரீயும் அணிமத னமஞ்ச ரீயும் 
பங்கமில் கிளிஞ்சி லுக்கே பன்னிடு நாம மாகும் . 


( இ - ள் . ) ஜிங்கிணீ , பார்வதேயா , ஜிஞ்ஜிணீ , மோதகீ , 
ஸுநிர்கோஷா , குடமஞ்ஜரீ , மதநமஞ்ஜரீ இவை கிளிஞ் 
சிலின் பெயர்கள் , 

( 83 ) 


சோழியின் பெயர் . 
சராசரம் வர்யத் தோடு சரம்வரா டிகாவுஞ் சாற்றும் 
விராவிய கபர்த்தி காவே விளம்பிய வராடப்பேரும் 
இராமமார் கபர்த்தம் பாலக் ரீடன கப்பேர் யாவும் 
பராவுநற் சோழிக் கேதான் பகுத்திடும் பெயர்க ளாமே . 


98 


நிகண்டு ரத்நாகரம் . 


( இ - ள் .) சராசர :, வர்ய , சர : , வராடிகா , கபர்த்தி 
கா , வராட :, கபர்த்த :, பாலக்ரீடாக : இவை சோழி 
யின் பெயர்கள் , 

( 84 ) 


மண் , சிரேஷ்டமானமண் , பர்வதம் இவைகளின் பெயர் 
மிருத்திகா மிருத்து மண்ணாம் ம்ருத்ஸாம்ருத் ஸ்நாசி 

[ ரேஷ்டம் 
பெருத்தவச் மராசிச்ருங்கீ பேசுநற் கிரிகா கேந்த்சம் 
உருத்திகழ் சிகரீ ஸ்ரீமான் உயர்சிமா பலமு மாகும் 
தருத்துனும் சிலோச்ச யம்மே தகுஸாநு மான்மலைப்பேர் . 


( இ - ள் . ) ம்ருத்திகா , ம்ருத்இவை மண்ணின் பெயர் 
கள் ; ம்ருத்ஸா , ம்ருத்ஸ்நாஇவை சிரேஷ்ட மான மண்ணின் 
பெயர்கள் ; அச்மராசி :, ச்ருங்கீ , கிரி : , நாகேந்த்ர , சிகரீ , 
ஸ்ரீமாந் , சிமாபல :, சிலோச்சய :, ஸாநுமாந் இவை பர்வ 
தத்தின் பெயர்கள் . 


( 85 


திரவியப்பட்டையின் பெயர் . 
பாயஸம் க்ஷரஸ் ராவம் பகர்ந்தி க்ஷரம் சீர்ஷம் 
தூயஸ்ரீ வாஸத் தோடு துன்னுஸ்ரீ வேஷ்ட கம்மே 
ஏயபேர் தூபவ் ருக்ஷம் இலங்குநற் காத்ரு மப்பேர் 
ஆயவிப் பெயர்கள் யாவும் அருந்த்ரவ்யப் பட்டை யின்பேர் 


ள் . ) பாயஸ் : , r ரஸ்ராவ , ததி , ஜீர :, சீர்ஷ : 
வாஸ:, ஸ்ரீவேஷ்டக: , தூபவ்ருகூ , கரத்ரும : இவை 
திரவியப்பட்டையின் பெயர்கள் . 

( 86 ) 


மூன்றாவது வர்க்கம் முற்றிற்று . 


பிழை திருத்தம் . 


15 


உரை 


2.ரை 


பக்கம் பாட்டு . 

பிழை . 

திருத்தம் . 
4 9 

தேஜினியெ தேஜினியே 
8 21 பிரியசால் : 

ப்ரியசால : 
43 கும்பீகா 

கும்பிகா 
22 66 

ஹ்ரஸ்ஸுவாங்கம் ஹ்ருஸ்ஸுவாங்கம் 
25 73 நரிப்பயிர் 

காட்டுப்பயிர் 
28 84 ஸவஸ்தி 

ஸ்வஸ்தி 
35 . 104 

சந்த்ரக 
44 133 கரமச்சரி 

கரமன்சரி 
50 150 திர்க்க தண்ட : 

தீர்க்கதண்ட : 
58 18 பெயர்கன் 

பெயர்கள் 
59 24 

லவ கப்பட்டை லவங்கப்பட்டை 
60 25 மென்பபச் சிலையு 

மிலவங்கப் பத்ரி 
மப்பேர் 

யாமே 
பச்சிலையின் 

லவங்கப்பத்திரியின் 
67 45 கிக்ருபீஜம் 

சிக்ருபீஜம் 
68 50 கந்த 

காதா 
79 29 

வ்யாக்ராபுதம் வ்யாக்ராயுதம் 
81 

36 தலைப்பில் கச்சோரத்தின் சோரகத்தின் 
உரையில் 
பாட்டு கச்சோர மென்றே காட்டிடுஞ் சோரக 
காட்டும் 

மென்றே 
பாட்டு ) 
47 தலைப்பு கச்சோா 

கர் 


உரை 


உரை 


உரை 


13 


31 


13 


85 


74 


94 
96 
98 


81 
86 


ரக்தகம்மு 
பித்த தம்மாம் 
பகர்நதி 


ரக்தகம் 
கபஹா பின்னும் 
பகர் 


விடங்களில் ஒற்றெழுத்துக்களின் புள் கள் 
தெளிவாகத் தெரியாமலும் , விடுபட்டு மிருக்கின்றன . சித் 
சிலவிடங்களில் சீர்கள் அசைமாறிக்கிடக்கின்றன . --43, 71 
களை தக்கபடி அமைத்துர் பள்க . 


அட்டவவண . 


: 0 : 


அதிபலா 
அதிமதுரம் 
அதிவிடயம் 
அமுக்கிரா 


அரணி 


அரிசித்திப்பிலி 


அவிரி 


அழிஞ்சில் 
அன்னபேதி 
ஆடாதோடை 
ஆட்டுச்செலி 
ஆனைத்திப்பிலி 
ஆனைவணங்கி 
ஆத்துமுள்ளி 
ஆமணக்கு 
இஞ்சி 
இந்துப்பு 
ஈயஸிந்தூரம் 
எலிக்காதிலை . 
ஏலவாலுகம் 
ஏழிலைப்பாலை 
ஓமம் 
கக்கரி 
கங்குஷ்டம் 
கஞ்சா 
கடல் நுரை 
கடுகறோகணி 
கடுக்காய் 
கடுக்காய்ப்பூ 
கண்டங்கத்தரி 
கத்தரி 
கந்தகம் 
கர்தபலாசம் 


49 
25 

3 
46 
39 
36 
40 
44 
68 

5 
16 
64 
90 
18 
50 
65 
55 
86 
39 
82 
83 
68 


கந்தமாம்ஸி 

77 
கம்பில்லம் 

90 
கரியபோளம் 

80 
கரியுப்பு 

56 
கருங்காலி 

61 
கருங்கொடி வேலி 

65 
கருஞ்சீரகம் 

62 
கருநன்னாரி 

30 
கர் சூரம் 

85 
கல்பாசி 

82 
கணகுக்குலு 

89 
கற்கண்டு 

69 
கஸ்தூரி 

74 
காகோலி 

23 
காஞ்சொறி 

5 
காட்டகத்தி 

35 
காட்டாத்தி 

84 
காட்டுச்சதகுப்பி 52 
காட்டுச்சிரகம் 

63 
காட்டுப்பயிர் 

24 
காட்டுமருக் கொழுந்து 80 
காட்டுளுந்து 

24 
கார் அகில் 

74 
கார்போகவரிசி 

30 

94 
கிளிஞ்சல் 

97 
கீழ்க்காய் நெல்லி 83 
குங்குமப்பூ 

71 
குண்டுரோசனைக்கிழங்கும் ! 
குராசானி ஓமம் 67 
கொடிவேலி 

64 
கொத்துமல்லி 

61 
கொம்பரக்கு 

83 


33 


காவி 


90 
23 
92 

8 
36 
16 
17 
18 
87 
13 


கொன்றை 
கோரைக்கிழங்கு 
கோறோசனை 
கோவை 
கோஷ்டம் 
க்லீதநகம் 
சங்கங்குப்பி 
சங்கு 
சணல் 
சதகுப்பை 
சதுரக்கள்ளி 
சந்தநம் 
சமுத்திர உப்பு 
சரக்கொன்றை 
சரளதேவதாரு 
சர்ஜிகாரம் 
சவுட்டுப்பு 
சித்தாமல்லி 
சிரேஷ்டமான மண் 
சிலாஜது 
சிவகரந்தை 
சிவதை 
சிறுகுமிழ் 
சிறுதேக்கு 
சிறுநாகப்பூ 
சிறுபீர்க்கு 


தகரவிசை 


2 
38 

சீமை நிலவேம்பு 
9 சீரகம் 

62 
73 சுக்கு 

65 
36 சுண்ணாம்பு 

96 
77 சுரைக்காய் 

31 
25 சுவர்ண காவி 

94 
44 செங்குரிஞ்சி 

47 
95 செஞ்சந்தநம் 

70 
36 செந்நாயுருவி 

45 
52 செவியம் 

64 
41 சேராங்கொட்டை 91 
70 சோணகப்புல் 

79 
56 சோரகம் 

81 
38 சோழி 

97 . 
82 ஞாழல் 

72 
54 

78 
56 தண்ணீர் விட்டான் 
17 

கிழங்கு 49 
98 தந்தி 

38 
94 தமாலபத்திரி 

60 
29 தர்ப்பூசிப்பழம் 34 
42 தான்றிக்காய் 

37 
15 தாளீசபத்திரி 

60 
13 திப்பிலி மூலம் 

63 
59 திரவியப்பட்டை 98 
34 துத்தம் 

91 
28 தும்புரு 

58 
துருஷ்க்கம் 

731 
20 

72 
46 தூணீயாங்கப்பிசின் 

81 
46 தேத்தாங்கொட்டை 94 
48 தேன் கற்கண்டு 6 
58 

87 
1 

8 5 வதாரு 

15 
2 கைவேகள் 

68 


றுபூனைக்காலி 
றுமுன்னை 


அணி 


றுவாலுளுவை 
சிற்றாத்தை 
சிற்றாமுட்டி 
சிற்றேலம் 
சீந்தில் 
ஷகிழங்கு 


தேன்மெழுகு 


புஷ்பகாஸிஸம் 


நீர் ஆரை 


3 
நகத்தின்போ 79 

88 
நதிக் கோரைக் கிழங்கு 9 புஷ்பாஞ்சனம் 93 
நவாசாரம் 

69 பூசனிக்காய் 

33 
நன்னாரி 

29 பூனைக்காலி 

27 
தாகபலா 

48 பூலாங்கிழங்கு 

12 
காயுருவி 

44 பெருங்காஞ்சொறி 5 
நிலப்பூசனி 26 பெருங்காயம் 

57 
நிலவேம்பு 8 பெருங்குமிழ் 

21 
28 பெருங்குரும்பை 3 
நீர்க்கோரைக்கிழக்கு 10 பெருஞ்சீரகம் 61 
நீலச்சாறனை 

47 

பெருந்தண்ணீர் விட்டான் 
நீலாஞ்சனம் 92 கிழங்கு 

50 
நெருஞ்சில் 

18 பெரு: முத்தக்காசு 78 
நெல்லிக்காய் 37 பெரு வேம்பு 

7 
நேர்வாளம் 39 பேய்ச்சுரை 

31 
ப்ரபௌண்டரீகம் 85 பேய்த்தும்மட்டி 43 
பச்சைக்கர்ப்பூரம் 74 

பேய்ப்பீர்க்கு 

32 
பத்மகம் 84 யேய்ப்புடல் 

11 
பம்பந்திராய் 43 பேராமணக்கு 

51 
பர்வதம் 

98 பேராமல்லி 

17 
பற்பாடகம் 10 பேராமுட்டி 

48 
பாக்கு 76 பேரேலம் 

59 
22 பொன்னிழிகள 

91 
பால்நிலப்பூசனி 27 

40 
பால் பெருங்காயம் 

மகாமேதை 

23 
; பால்பெருங்குரும்பை 4 . மஞ்சட்குறிஞ்சி 47 
பாற்சொரிக்கீரை 75 மஞ்சள் 

11 
பிரமிப்பூண்டு 

41 மஞ்சிஷ்டி 

4 
பில்வம் 19 மண் 

98 
பீதசந்தம் 70 மந்தாரை 

35 
34 

மரத்து வெள்ளை 
புலிநகம் 

79 மரமஞ்சள் 

12 
புளி 67 மருக்காரை 

31 
புளிவஞ்சி 

மருக்கொழுந்து 80 
புஷ்கர மூலம் 

13 மருதாணி 

47 


பாதிரி 


மகாரவி 


.58 


பீர்க்கு 


மலைவேர்பு 
மறிக்குடா 
மனோசிலை 
மாசிக்காய் 
மாதுளம்பழம் 


மிளகு 


முதியார் கூந்தல் 
முள்வெள்ளரி 


முன்னை 


L .. 


. 


மூக்காட்டை 
மூங்கிலுப்பு 
மேதை 
மைசாட்சி 
யவக்ஷாரம் 
சுக்த ஏரண்டம் 
ரஸாஞ்சனம் 
ரிஷபகம் 
ருத்தி 


7 
51 
85 
87 
61 
66 
49 
32 
201 
47 
60 
23 
89 
54 
50 
93 
22 
26 
78 
59 
76 
57 
84 
95 
52 
16 
43 
35 
55 
21 
53 
45 
75 
16 


4 
விலாமிச்சம்வேர் 72 
விளாம்பழம் 

68 
வெட்டிவேர் 

10 
வெட்பாலை 

53 
க்ஷ அரிசி 

54 
வெண்காரம் 

55 
வெண்காலி 

6 
வெண்சந்தநம் 

71 
வெண்சிவதை 

42 
வெண்சீரகம் 

62 
வெண்பாதிரி 

22 
வெண்மிளகு 

66 
வெள்ளரி 

32 
வெள்ளரிப்பழம் 

33 
வெள்ளைக் குங்கிலியம் 88 
வெள்ளைச்சாரணை 

47 
வெள்வசம்பு 

52 . 
வெள்ளைலோத்ரபட்டை 95 
வெற்றிலை 

96 
வேம்பு 

( ) 
ஜடமாஞ்சி 

77 
ஜாதிக்காய் 

75 
ஜாதிபத்திரி 

75 
ஜீவசம் 

22 
ஜீவந்தி 

25 
ஸர்வக்ஷரி 

42 
ஸௌராஷ்டரமண் 86 
ஸௌவீராஞ்சனம் 92 
ஸ்தோதோஞ்சனம் 93 
ஸ்வாஸாரி 

15 
பாகாகோலி 

24 
டீரணி 

41 
ஹரிசந்தநம் 

71 
ஹிக்கு பக் ? 75 


ரணுகம் 


லவங்கப்பட்டை 
லவங்கம் 
லவணபேதம் 
லாமஜ்ஜகம் 
லோத்ரப்பட்டை 
வசம்பு 
வட்டத்திருப்பி 
வரித் தும்மட்டி 
வலம்புரி 
வளையலுப்பு 


வாகை 


வாய்விளங்கம் 
வாலுளுவை 
வால்மிளகு 
வாஸுனைப்புல் 


